






Assessment 


ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 
மதிப்பீட்டு அறிக்கை 


09 - உயிரியல்‌ 







Assessment 
& 


Teachine Learning 


ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


முழுப்பதிப்புரிமையுடையது. 


உயிரியல்‌ 


மதிப்பீட்டு அறிக்கை - க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 


நிதி அனுசரணை 


எதிர்கால அறிவை மையமாகக்‌ கொண்டு பாடசாலைக்‌ 
கல்விமுறைமையை மீளமைக்கும்‌ செயற்றிட்டம்‌ 
(TSEP - WB) 





க.பொ.த (29.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


ன்‌ 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


அறிமுகம்‌ 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர உயர்‌ தரப்‌ பரீட்சையானது இலங்கையின்‌ சிரேஷ்ட இடை நிலைக்‌ கல்வியின்‌ 
இறுதிச்‌ சான்றிதழ்ப்‌ பரீட்சையாகும்‌. சிரேஷ்ட இடை நிலைக்‌ கல்வியின்‌ இறுதியில்‌ மாணவர்களின்‌ அடைவு மட்டத்தைச்‌ 
சான்றுபடுத்தல்‌ இப்‌ பரீட்சையின்‌ முக்கிய நோக்காக இருந்த போதும்‌ தேசிய பல்கலைக்கழகங்கள்‌, ஏனைய கல்வி மற்றும்‌ 
தொழில்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌, தேசிய கல்வியியல்‌ கல்லூரிகள்‌ என்பவற்றுக்குத்‌ தகைமையானோரைத்‌ தெரிவு செய்தலும்‌ 
இப்பரீட்சையின்‌ பெறுபேறுகளின்‌ அடிப்படையில்‌ இடம்‌ பெறுவதால்‌ அடைவுப்‌ பரீட்சையாகவும்‌ தேர்வுப்‌ பரீட்சையாகவும்‌ 
க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த தன்மையைப்‌ பெறுகிறது. மேலும்‌ மூன்றாம்‌ நிலையில்‌ தொழிலில்‌ 
பிரவேசிப்பதற்கான தகைமையை சான்றுபடூத்தும்‌ பரீட்சையாகவும்‌ இது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. 2014 ஆம்‌ ஆண்டில்‌ 
இப்பரீட்சைக்காக 207304 வரையிலான பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகளும்‌ 40072 வரையிலான தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும்‌ 
தோற்றியிருந்தனர்‌. 


இப்பரீட்சையில்‌ உயர்‌ அடைவு மட்டத்தைப்‌ பெறுவதற்காக மாணவர்களும்‌ அவர்களின்‌ எதிர்பார்ப்புகளை நிறைவு 
செய்வதற்காக ஆசிரியர்களும்‌ பெற்றோரும்‌ பெரிதும்‌ முயற்சி செய்கின்றனர்‌. அவர்களின்‌ அந்த எதிர்பார்ப்புக்களை 
நிறைவேற்றுவதற்கு உதவும்‌ பொருட்டே இந்த மதிப்பீட்டு அறிக்கையை இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
தயாரித்துள்ளது. இந்த மதிப்பீட்டு அறிக்கையில்‌ உள்ளடக்கப்பட்ட தகவல்கள்‌, பரீட்சையை எதிர்பார்த்திருப்போர்‌ ஆசிரியர்கள்‌, 
அதிபர்கள்‌, ஆசிரியர்‌ ஆலோசகர்கள்‌, பாடப்‌ பொறுப்புக்‌ கல்விப்‌ பணிப்பாளர்‌ பெற்றோர்‌, கல்வி ஆய்வாளர்கள்‌ அனைவருக்கும்‌ 
பயன்படும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இவ்‌ அறிக்கையை மேலும்‌ பயன்படுத்துதல்‌ மிக உகந்ததாகும்‌. 


இந்த மதிப்பீட்டு அறிக்கை I, IL II என மூன்று பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ பாடத்தின்‌ நோக்கம்‌ பாட அடைவு பற்றிய தகவல்கள்‌ இந்த அறிக்கையின்‌ பகுதி I 
இல்‌ அடங்கியுள்ளது. இப்பகுதியில்‌ பாடத்திற்கு தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை, அவர்கள்‌ தரங்களைப்‌ பெற்ற 
விதம்‌, மாவட்ட மட்டத்தில்‌ பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ தரங்களைப்‌ பெற்றுள்ள விதம்‌, வகுப்பாயிடைக்கேற்ப புள்ளிகளின்‌ 
பரம்பல்‌ ஆகியனவும்‌ பாட அடைவு பற்றிய புள்ளிவிபரத்‌ தகவல்களும்‌ உயிரியல்‌ பாடத்தின்‌ வினாத்தாள்‌ L 1] என்பவற்றில்‌ 
வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்ட விதம்‌, அவ்வினாக்களுக்கும்‌ ௮வ்வினாக்களின்‌ ஒவ்வொரு பகுதிகளுக்கும்‌ புள்ளிகள்‌ 
பெறப்பட்ட விதம்‌ என்பன பற்றி விரிவாகக்‌ குறிப்பிடும்‌ பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வும்‌ உள்ளடக்கப்பட்டூுள்ளன. க.பொ.த 
(உ.தர)ம்‌ - 2014 பரீட்சையில்‌ உயிரியல்‌ பாடத்தின்‌ வினாத்தாள்‌ 1, I என்பவற்றுக்கான வினாக்கள்‌ அவ்வினாக்களுக்கு 
பரீட்சார்த்திகள்‌ விடைகள்‌ அளித்திருந்தமை பற்றிய தகவல்கள்‌ இந்த அறிக்கையின்‌ பகுதி 11 இல்‌ அடங்கியுள்ளன. அதில்‌ 
வினாத்தாள்‌ I 11 என்பவற்றின்‌ வினாக்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடைகள்‌ அளித்தமை 
பற்றிய அவதானிப்புக்களும்‌ முடிபுகள்‌, மேம்படுத்துவதந்கான ஆலோசனைகள்‌ என்பனவும்‌ உள்ளடக்கப்பட்டூள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களத்தின்‌ ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை மூலம்‌ விடைத்தாள்‌ மதிப்பீட்டில்‌ ஈடுபட்ட பிரதம 
பரீட்சகர்‌, மேலதிக பிரதம பரீட்சகர்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌ ஆகியோரால்‌ முன்வைக்கப்பட்ட தகவல்கள்‌, அவதானிப்புகள்‌, 
கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌, மரபு ரீதியான சோதனைக்‌ கோட்பாடு மற்றும்‌ Classical testing theory, உருப்படித்‌ துலங்கள்‌ 
கோட்பாடூ Item response theory என்பவற்றைப்‌ பயன்படுத்தி பரீட்சார்த்திகளின்‌ துலங்கல்களைப்‌ பகுப்பாய்வு செய்தலினூ 
டாகப்‌ பெறப்பட்ட தகவல்கள்‌ என்பன இந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு ஆதாரமாகக்‌ கொள்ளப்பட்டூள்ளன. 


வினாக்களுக்கு விடையளிக்கும்போது பரீட்சார்த்திகள்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டிய விடயங்கள்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ 
பணிகள்‌ பற்றிய கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌ என்பனவும்‌ இந்த அறிக்கையில்‌ பகுதி HI இல்‌ அடங்கியுள்ளன. பல்வேறு 
தேர்ச்சிகள்‌ அத்தேர்ச்சி மட்டங்களை அணுகுவதற்கான கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயன்முறையை மழுங்கமைக்கும்‌ விதம்‌ 
பற்றியும்‌ இந்த அறிக்கையானது பெரிதும்‌ துணைபுரியும்‌ என நம்புகின்றேன்‌. 

எதிர்காலத்தில்‌ தொகுக்கப்படும்‌ மதிப்பீட்டு அறிக்கைகளின்‌ பண்புத்தரத்தை மேம்படுத்தக்‌ கூடிய பயன்தரும்‌ கருத்துகள்‌ 
ஆலோசனைகள்‌ என்பவற்றை எங்களுக்குச்‌ சமர்ப்பிக்குமாறு அன்புடன்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 


இந்த அறிக்கையைத்‌ தயாரிப்பதற்குத்‌ தேவையான தகவல்களை வழங்கிய பிரதம பரீட்சகர்‌, மேலதிக பிரதம 
பரீட்சகர்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌, ஊக்கத்துடன்‌ பங்களிப்பு வழங்கிய குழு உறுப்பினர்கள்‌, பொறுப்புடன்‌ கடமையாற்றிய 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்கள அலுவலர்கள்‌, பணிக்குழுவினர்‌ ஆகியோருக்கும்‌ இத்தொகுப்புக்கான நிதி அனுசரணை 
வழங்கி எதிர்கால அறிவை மையமாகக்‌ கொண்டு பாடசாலை முறைமையை மீளமைக்கும்‌ செயற்றிட்டத்துக்கும்‌ (TSEP - WB) 
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


டபிள்யூ.எம்‌.என்‌.ஜே. புஷ்பகுமார 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 
2016 டிசம்பர்‌ 01 
ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
பெலவத்தை, 
பத்தரமுல்ல. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


- 111 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வழிகாட்டல்‌ - டப்ளியு.எம்‌.என்‌.ஜே. புஷ்பகுமார 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 


ஒழுங்கமைப்பும்‌ நெறிப்படுத்தலும்‌ - கயாத்திரி அபேகுணசேகர 
பரீட்சை ஆணையாளர்‌ 
(ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை) 


இணைப்பாக்கம்‌ - கே.ஏ.எச்‌.எச்‌ குருப்பு 
உதவிப்‌ பரீட்சை ஆணையாளர்‌ 


தொகுப்பு - சிரேஷ்ட பேராசிரியர்‌ எம்‌. ஹெட்டியாரச்சி 
விலங்கியல்‌ துறை 
களனி பல்கலைக்கழகம்‌ 


துணைப்‌ பேராசிரியர்‌ ஆர்‌.ஏ.எஸ்‌.பீ. சேனாநாயக்க 
தாவரவியல்‌ துறை 
களனி பல்கலைக்கழகம்‌ 


ஆக்கக்‌ குழு - ஏ.எஸ்‌. சேபாலி 
இலங்கை ஆசிரியர்‌ சேவை | 
கொ] விசாகா வித்தியாலயம்‌, கொழும்பு - 05 


பி.ஆர்‌ திக்குபுர 
இலங்கை ஆசிரியர்‌ சேவை | 
மத்திய மகா வித்தியாலயம்‌, மாத்தறை 


வர்ணசிரி பத்திரண 
இலங்கை ஆசிரியர்‌ சேவை | 
ராகுல வித்தியாலயம்‌, மாத்தறை 


குணசிங்க ராஜ்புர 
இலங்கை ஆசிரியர்‌ சேவை | 
ராகுல வித்தியாலயம்‌, மாத்தறை 


டபிள்யு.எம்‌.எம்‌. பத்ரா விஜேகோண்‌ 
இலங்கை ஆசிரியர்‌ சேவை | 
மரீ தரமாலோக மத்திய மகா வித்தியாயலம்‌, களனி 


மொழிபெயர்ப்பு - ஜே. இம்மானுவேல்‌ 
அதிபர்‌ 
புனித அந்தோனியார்‌ ஆண்கள்‌ மகா வித்தியாலயம்‌ 
கொழும்பு 13 


ரீ. பாலசிங்கம்‌ 
உதவிப்‌ பரீட்சை ஆணையாளர்‌ 
ஓய்வு நிலை 

கணினிப்‌ பக்க வடிவமைப்பு - எஸ்‌. றஹீனா ஹாஷிம்‌ 
கணினி தரவுப்‌ பதிவாளர்‌ 


முகப்பு அட்டை வடிவமைப்பு - வை.எஸ்‌. அனுராதி 
அபிவிருத்தி அலுவலர்‌ 





க.பொ.த (29.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


iv - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


உள்ளடக்கம்‌ 


பக்க எண்‌ 
பகுதி 1 
1 பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்களும்‌ 

1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 1 

1.2 பாட அடைவு தொடர்பான தகவல்கள்‌ 
1.2.1 இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை. 2 
1:2:2 பரீட்சார்த்திகளால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌. 2 
1233 மாவட்ட அடிப்படையில்‌ முதற்‌ தடவையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ 

பரீட்சார்த்திகளால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 3 

1.2.4 புள்ளிகள்‌ வகுப்பாயிடை அடிப்படையில்‌ பெறப்பட்டூுள்ள விதம்‌ 

1.3 பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 
1.5.1 வினாத்தாள்‌ 1 இன்‌ அடைவு 5 
122 வினாத்தாள்‌ 11 இல்‌ வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 6 
1.3.3 வினாத்தாள்‌ 11 இல்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 6 
1.3.4 வினாத்தாள்‌ 11 இன்‌ அடைவு 7 


பகுதி 11 


2 வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும்‌ 
2.1 வினாத்தாள்‌ I உம்‌, அதற்கு விடையளிக்கப்பட்டுள்ள முறை தொடர்பான தகவல்கள்‌ 


2121 வினாத்தாள்‌ 1 இன்‌ கட்டமைப்பு 10 
2-12 வினாத்தாள்‌ I 11 
pie Wes: வினாத்தாள்‌ 1 இற்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 17 
2.1.4 வினாத்தாள்‌ 1 இற்கு விடையளித்த விதம்‌ பற்றிய தகவல்கள்‌ 16 
வி வினாத்தாள்‌ 1 இல்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ பரீட்சார்த்திகள்‌ 

தெரிவை மேற்கொண்ட விதம்‌ (சதவீதங்களில்‌) 21 
2.1.6 வினாத்தாள்‌ 1 இன்‌ விடைத்தெரிவுகள்‌ பற்றிய பொதுவான அவதானிப்புகளும்‌ 

ஆலோசனைகளும்‌ 22 


2.2 வினாத்தாள்‌ 11 உம்‌, அதற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தெடர்பான தகவல்கள்‌ 


2 வினாத்தாள்‌ 11 இன்‌ கட்டமைப்பு 28 
2, 2.2 வினாத்தாள்‌ 11 - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, 
விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகள்‌, முடிவுகள்‌ மற்றும்‌ 
ஆலோசனைகள்‌ 29 


Da வினாத்தாள்‌ 11 இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான முழு அவதானிப்புகள்‌ 


முடிவுகள்‌ மற்றும்‌ ஆலோசனைகள்‌ 72 
பகுதி HI 
3  விடையளிக்கும்போது கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 
3.1 விடையளிக்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ 74 
3.2 கற்றல்‌ - கற்பித்தல்‌ தொடர்பான கருத்துகளும்‌ ஆலோசனைகளும்‌ 76 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


- V - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


பகுதி 1 


பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்களும்‌ 


1.1 உயிரியல்‌ பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 


இப்பாடக்‌ கற்கையின்‌ இறுதியில்‌ மாணவர்‌ : 


உயிரியல்‌ துறை பற்றிய பரந்ததும்‌ ஆழமானதுமான அறிவைப்‌ பெறுவதற்கான ஆர்வத்தையும்‌ 
விருப்பத்தையும்‌ வளர்த்துக்கொள்வர்‌. 
கூட்டிணைவாகக்‌ கற்றலில்‌ ஈடுபட்டு உயிரியல்‌ எண்ணக்கருக்கள்‌, தோற்றப்பாடு, கோட்பாடுகள்‌, 


செயன்முறைகள்‌ என்பன பற்றிய விளக்கங்களைப்‌ பெறுவர்‌. 


இயற்கையிலும்‌ சமூகச்சூழலிலும்‌ ஏற்படும்‌ தாக்கங்கள்‌ இடைத்தாக்கங்கள்‌ என்பவற்றை விளங்கிக்‌ 
கொள்வதுடன்‌ இயற்கையில எமக்கு உரித்தான இடத்தை நிச்சயப்படுத்திக்‌ கொள்வர்‌. 


உயிரியல்‌ துறையின்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதற்கு ஆய்ந்தறியும்‌ செயன்முறைத்‌ திட்டமிடல்‌ 


திறனை வளர்த்துக்கொள்வர்‌. 


நாட்டின்‌ இயற்கை வாழிடங்களை இனங்கண்டு, தாவரங்கள்‌ விலங்குகள்‌ தொடர்பில்‌ வளர்த்துக்கொள்ள 
வேண்டிய சிறந்த மனப்பாங்குகளுடன்‌ சூழல்‌ பாதுகாப்பு, சூழலின்‌ பண்புத்தரம்‌ பேணும்‌ 
பொறுப்பு பங்களிப்பு எனும்‌ பார்வையில்‌ தாமும்‌ இயற்கையின்‌ ஒரு பகுதி என்ற உணர்வினை 


வளர்த்துக்கொள்வர்‌. 


அன்றாட வாழ்க்கையில்‌ எதிர்நோக்கும்‌ நடைமுறைப்‌ பிரச்சினைகள்‌ பற்றி உணர்வு பூர்வமாக 


செயற்படுவர்‌. 


உடனலம்‌, சுகாதாரம்‌ வாழ்க்கைப்‌ பண்புத்தரம்‌ என்பவற்றைப்‌ பேணி நடப்பதற்குத்‌ தேவையான 


நற்பழக்கங்களை விருத்தி செய்து கொள்வர்‌. 








க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


விட்ல 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.2 பரீட்சார்த்திகளின்‌ பாட அடைவு தொடர்பான புள்ளிவிபரத்‌ தகவல்கள்‌ 


1.2.1 இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 


மொழிமூலம்‌ r ட: மொத்தம்‌ 
மூ பரீட்சார்த்திகள்‌ | பரீட்சார்த்திகள்‌ DD 
sess | s2 | 36047 


wm | 109 | sns 
34922 9820 44742 


அட்டவணை Í 





1.2.2 பரீட்சார்த்திகளினால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ 


பாடசாலைப்‌ er pw பரீட்சார்த்திகள்‌ 
மொத்தம்‌ சதவீதம்‌ 
x š 4111 11.77 1604 16.33 5715 12.77 


நடை 1ஈ ண elea 





அட்டவணை 2 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


ae 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.2.3 மாவட்ட அடிப்படையில்‌ முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகள்‌ தரங்கள்‌ பெற்றுள்ள 
விதம்‌ 


சாதாரண 
சித்தி (5) 
பெற்றவர்‌ 


சித்தி சித்தி 
(A+B+C+S) அடையாதோர்‌ 


பெற்றவர்‌ (F) 


8 
6 
“8 
B À 
Ë 





மாவட்டம்‌ 


8 
G 
8 
ட்‌ 
B 
Š 


8 

ட்‌ 

Ë 

ட 
மா 


B 
S 
= 
3 
e9 
A 
š 
O. 
e9 


ட 


க 





மறவர்‌ 
8 
G 
8 
B k 
B 


றி 

Š 

s 

L 
டா. 


P" எண்ணிக்கை 


1. கொழும்பு 2626] 217 


2. கம்பஹா 1692 4 


1206 2 


© 


NO 
~] 
I Oo 
ON NO NO - 
(09) NO — 
~l (oe) ON ON 


3. களுத்துறை 


4. கண்டி 2, 


N 


Sf 147 


— 
+ | ஓ 
௦ | O. 
~ | சே 


5. மாத்தளை 


A 
P 
+E 


6. நுவரெலியா 


N 
— 
+. 


4.8 


7. காலி 1398 3:22 128 ; 295 | 21.10 34.19 67.67 32.33 
s மாத்தறை 1088 z| 292] zsa] asa] 2234] 765] மட] 325) 20087 


J 


9. அம்பாந்தோட்டை 816 


_— 
° e) 
+. 
N 
NO 


129 | 15.81 


10. யாழ்ப்பாணம்‌ 


ON 
—_ 
Oo 
OO 
NO 
ஷி 
NO 
N 
p< 
Nn 
© 
—_ 
IN 


167 | 27. 


11. கிளிநொச்சி 


© 
Nn 
Nn 
P 
— 


20 | 27. 


© 


N | ~ 
AN 


12. மன்னார்‌ 


ர்‌ 
p< 
ON 
p< 
+. 
J 


26 | 27.3 30 


N 

© 

‘nN | OO 
— | ஷி | ~ 


17. திருகோணமலை 293 


— 
© 
N 
OO 
N 
NO 
N 
= 
—_ 
+. 
p< 
—_ 
Oo 
Oo 
OO 


: 


_— 
NO 
© 
N 
<= 
ON 
ON 
+. 
+. 
NO 
IN 
ப 


18. குருநாகல்‌ 


4 
13. வவுனியா 119 9.24 11.76 32 | 26.89 43 | 36.13 
14. முல்லைத்தீவு 83 3.61 22 1 | 25.30 
15. மட்டக்களப்பு .26 12.23] 113 118 32071 288| 78.26] 801 21.74 
| 209 
| 1300 


I 

— 

w 

© 

WN 

ON 

O | x~ 

© | © 
o 
ஷி 
N 

w | S 

oo | MN 

ல |D | % | — 


= |! N 1! 
© ON — 
— ez) © 


nn 
© 
© 


19 i 


19. புத்தளம்‌ 


2 35. 


NO 


J W 
O ஓ 
— GO 
(ர — — +. — — — Nn — — +. W 
> e e 


20. அனுராதபுரம்‌ 


21. பொலன்னறுவை 


Oo 
t> 
OO 
= 
Oo 
© 
Nn 
— 
OO 
ஷி 
N 
OO 


Nn 

Oo 

—_ 

—_ 

ON 

© 
AR 

= இனி E: : 
oj 
CA | S 

OO 
ele 


22. பதுளை 3 


— 
© 


3 


OO 
OO 
Oo 
— 
Oo 
ON 
Nn 


தி கசி ட்‌ 
+. — 
~ NO 


23. மொனராகலை 


24. இரத்தினபுரி 102 


25. கேகாலை 


| 


+. 
= 
N 
(௮ 
ore) 


—_ 
Oo 
Oo 
w 
B 
—_ 
Oo 
~] 


349 | 33. 


oO 
NO 
NO 
Nn 


— 
+ | co | —< | SI z | — | +—2 | + | + (ம (செழு — | = 
ON | + | O | +< | +< I| NI GO | ONA I| CE > Ph + | + | + | + 
GO 
© 
O 
— — 
‘nN | © ON 
+ | Nb N 
N N 
T Ë 
ஷி ஷி 
> 
B 
+ 
— 
22 
B 


eo 
_— 
~] 
NO 
W 
L+. 
NO 
> | 
ON | + 
Q | இ 


34 


L2 
ணெ 
Un Í xO 
AFN 
© | o 
N 
p 
N 
Ge 
> 
p 
pà 
QO 
Ja 
oe) 
@ | + 
x Í xO 
x JO 
சு 
© JN 
= இண 
“IT © 
Nm {IN 
+ 
Ja 
© 
N 
N 
oe) 
நதி "9 
w Í| Go 


2 (2 
“J | — 
A | + 


மொத்தம்‌ 


அட்டவணை 3 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


32 2 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.2.4 வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ 


| amo 100 do MII 100.00 00 
mE 


படை s | டை > | ட 
படை í | o | ட o 





அட்டவணை 4 


உதாரணம்‌ : (31 - 40 என்ற வகுப்பாயிடையைக்‌ கருதினால்‌) 
இந்த பாடத்திற்காக 31 - 40 என்ற வீச்சினுள்‌ புள்ளிகளைப்‌ பெற்ற பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 


8446 ஆகும்‌. அதனை சதவீதமாக எடுக்கும்போது 18.88% ஆகும்‌. 40 அல்லது அதைவிடக்‌ குறைவாகப்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றவர்களின்‌ எண்ணிக்கை 18 223 ஆகும்‌. அது 40.73% ஆகும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_4- 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


13 பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 


1.3.1 வினாத்தாள்‌ I இன்‌ அடைவு 











[மஸ umge aie [oz 














வினாக்களுக்கான இலகுச்‌ சுட்டி 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 
09 - உயிரியல்‌ - வினாத்தாள்‌ I 





க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_5- 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


1 Z 3 343 5 6 7 8 9 10 11 121314 15 1617 18 19 20 21 22 23 24 25 26 27 25 29 30 31 32 33 H 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 37 45 39 50 


வினா இலக்கம்‌ 


வரைபு 1 (இது RD/16/05/AL படிவங்கள்‌ மூலம்‌ பெறப்பட்ட தகவல்களைக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. 


மேலுள்ள வரைபிற்கேற்ப கூடுதலான எண்ணிக்கையான பரீட்சார்த்திகள்‌ சரியாக விடையளித்துள்ளது 03 ஆம்‌ வினாவுக்கேயாகும்‌. அதன்‌ சதவீதம்‌ 88% ஆகும்‌. 


அத்துடன்‌ மிகக்‌ குறைந்த எண்ணிக்கையான பரீட்சார்த்திகள்‌ 33 ஆம்‌ வினாவுக்கே சரியாக விடையளித்துள்ளனர்‌. அதன்‌ சதவீதம்‌ 16% ஆகும்‌. 


1.3.2 வினாத்தாள்‌ H - இல்‌ வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 மேற்படி வரைபின்‌ மூலம்‌ தகவல்களைப்‌ பெறும்‌ விதம்‌ 
09 - உயிரியல்‌ - வினாத்தாள்‌ 11 ர இடல்‌ 
வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ பின்வரும்‌ உதாரணம்‌ மூலம்‌ காட்டப்பட்டூள்ளது. 


உதா:- பகுதி A இல்‌ 1 தொடக்கம்‌ 4 வரையான 





வினாக்கள்‌ கட்டாயம்‌ எழுதவேண்டிய வினாக்களாக 
இருந்தபோதும்‌ சிறு தொகையினர்‌ இவ்வினாக்களுக்கு 
விடையளிக்கத்‌ தவறியுள்ளனர்‌. 1 ஆம்‌ வினாவிற்கு 
97% ஆனோர்‌ விடையளித்துள்ளனர்‌. பகுதி B 
கட்டுரை வினாக்களில்‌ 5 ஆவது வினாவை 82% ஆன 
பரீட்சார்த்திகள்‌ தெரிவுசெய்துள்ளனர்‌. இவ்வினாவே 
அதிக பரீட்சார்த்திகள்‌ தெரிவுசெய்த வினாவாகும்‌. 
வினா இலக்கம்‌ 10 ஐத்‌ தெரிவு செய்த பரீட்சார்த்திகள்‌ 
37% ஆகும்‌. இவ்வினாவை குறைந்தளவு சதவீத 
பரீட்சார்த்திகளே தெரிவு செய்துள்ளனர்‌. 








வரைபு 2 - (RD/16/02/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 
1.3.3 வினாத்தாள்‌ 1 இல்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 


க.பொ.த (உ.தறப்‌ பரீட்சை - 2014 இவ்வரைபிலிருந்து தகவல்களைப்‌ 


09 - உயிரியல்‌ - வினாத்தாள்‌ 11 பெற்றுக்கொள்ளும்‌ முறை பின்வரும்‌ 
வினாக்களுக்கு புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ (புள்ளி வீச்சுக்கு I னிட அலம்‌ 
உதாரணம்‌ மூலம்‌ காட்டப்பட்டூள்ளது. 


100 
00 உதா: இங்கு வினா ] இற்கு 
வழங்கப்பட்ட மொத்தப்‌ 
ப புள்ளிகள்‌ 100 ஆகும்‌. 


இப்புள்ளியில்‌ 76 - 100% 
இடைப்பட்ட வீச்சில்‌ 1.98% 
ஆனோர்‌ புள்ளிகளைப்‌ 


1 
a 
1 
L] 
= 
` 
` 


PA ara ari ar ES Pa PS Par ESET ES 


பெற்றுள்ளனர்‌. 00 - 25% 
இடைப்பட்ட வீச்சில்‌ 23.35% 


ஆனோர்‌ உள்ளனர்‌. 


| | | 
ர tgs gs Migs Migs igs ig gs gs as ட a 


a EErEE AY QY U 


AAT 
TELETELE | 


NO Ee 


அதிகளவான பரீட்சார்த்திகள்‌ 





விடப்‌ 
ணாக 


அதாவது 43.34% ஆனோர்‌ 


Seer eee eee eee ங்கில்‌ 


குறைந்தளவான புள்ளிகளை 





(P 5 
KU | 


வினா இலக்கம்‌ 04 இற்கு 
பெற்றுள்ளனர்‌. 


பு 
Pa 
E] 
= 
Ea] 
= 
E] 
= 
bel 
= 
| 
[| 
[ப்பு 
= 
| 
[| 
| 
[| 
| 
[| 
பகு 
= 
bl 
[| 
bel 
= 
பட 
பு 
பட 
பு 
பட 
ப 
ப்பி 
பு 
பட 
= 
ப்ட்‌ 
பு 
ப்ட்‌ 
பு 
ப்ட்‌) 
பு 
பட 
m 
படி 
பு 
bel 
m 
| 


SES கிடு கிடு ம கிய ee Leek கி கிட சடசட ர கட்சிய ச்சி மாட 


வ வ வ வ ட ட வு 

Pa a a 

FES E SES PR ee Pa Pa ESET ES ES PT PST. 

pgs agg ay ny ay ay ha age ge ge ge a 
[மர்மம எபபட aaa 


"ஷட்‌ 








க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_6- 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.3.4 வினாத்தாள்‌ I இன்‌ அடைவு 


TOW YEG TWF Wg முழி (TID (ஏ) Pwo MOW 46, ரமண WEEN (A) (Y) Logs PEH) : gre 
[சம பாபர்‌ ராமர்‌) ராமப Q figg (00) diGing [1ப௦0௦50மமல% EMR PENILE VAND 


டுமமபலகு உடமூகம(மல TAINAN Tedd Legen (TV/rO/01/d2 SC) Fr Híqore 
qL க ஏூ௫ரமழீழு - ogo 
ட்‌ I 
(>) (ய (v) (9) (ய (v) 
aj (AD (m) | G) | (D KA) (AD wo) aD) @ (மு மு @ Km (D 


E 


AM ALPINE TT) (Th AA WA arr (D 






qeq Xe) KOEN GE) qel aN eA யய END ATT | I 


ஸ்‌ 
















நை கா EES EEE EE 
EEE (EEE | (பரவாய்‌ 
L ப | | பப அ 
ar ரை ல 
5 = = 
ஒத How 


பட கு ம 
=— வி 


ட ததத நவ 
= ணே 


எடி LAVE wurr (Y EQN) I மடயம 


மாழீராக - 60 
FI0Z - ௮09 (0-௫) EMO'S 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


09 - உயிரியல்‌ 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 
வினாத்தாள்‌ H பகுதி A) வினாக்களுக்கான இலகுச்‌ சுட்டி 


1.0 


(a)|(b) 


(a)|(b) 


(a) (b) (c) (a)|b)|(c)|(d)(a)(b) (c) 





r 
í ë ë š Š “€ Š Š 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


g- 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(iv) (பய Div] C) 


iv](v) (0) |) 


(v) GD) Gp Hi 


Vt ay 


பிப G) 


(| Gii) 


(1) 


(vi) 


(v) 


வினா - பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 


வரைபு 4.2 


ல்‌ 
| 
Eb 
ஷ்‌ 
6) 
« & 
~ 
Ñ E 
>. 8 
Hb ° 
e 2 &) 
= = 8 
14 8 
adë 
ae 
m 
485 
6) 
j 
ó 
Ë 
இ, 
“இ, 
Ë 
E 


1.0 


= 
















“x = க) 4 ௩ N NA A = 
ட >ù ù = = = = = °> 


க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_9- 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


(c) 








(b | @ | ® (a) | ® | (O | G) | ® | (G) | (b) | © 


(a) 


10 


வினா - பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 


வரைபு 4.3 


பகுதி H 


வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 


21 வினாத்தாள்‌ I உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விபரங்களும்‌ 


211 வினாத்தாள்‌ 1 இன்‌ கட்டமைப்பு 


நேரம்‌ : 2 மணித்தியாலங்கள்‌ 


. 5 தெரிவுகளைக்‌ கொண்ட 50 பல்தேர்வு வினாக்களைக்‌ கொண்டன. ஒவ்வொரு 


வினாவுக்கும்‌ வழங்கப்பட்ட ஐந்து தெரிவுகளுக்குள்‌ சரியான அல்லது மிகச்சரியான விடை- 
யைத்‌ தெரிவுசெய்தல்‌ வேண்டும்‌. 
எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளிக்க வேண்டும்‌. 


ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தப்‌ புள்ளிகள்‌ 100 ஆகும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.1.2 வினாத்தாள்‌ I 


1. 


10. 


அல்புமினின்‌ மூலகங்களின்‌ ஆக்கக்கூறை வகைகுறிப்பது பின்வருவனவற்றுள்‌ எது ? 
(1) CHO (2) CHONPS 3) CHONS (4) CHONP (5) CHOP 


கரைசல்‌ ஒன்றில்‌ குளுக்கோஸ்‌ காணப்படுவதைக்‌ காட்டூவதற்குப்‌ பயன்படுத்தப்படக்கூடிய இரசாயனச்‌ சோதனை 
பின்வருவனவற்றுள்‌ எது ? 

(1) பயூறட்‌ சோதனை — 2) பெனடிக்ற்‌ சோதனை” 

(3) அயடீன்‌ சோதனை (4) சுடான்‌ சோதனை 

(5) மெதிலின்‌ நீலம்‌ சோதனை 


.  மதுவத்தில்‌ குளுக்கோசின்‌ காற்றின்றிய சுவாசத்தின்போது தோன்றுவது பின்வரும்‌ இறுதி விளைபொருள்களுள்‌ எது ? 


(1) எதனோலும்‌ நீரும்‌ 

(2) எதனோலும்‌ CO, உம்‌ 

(3) பைருவிக்‌ அமிலமும்‌ C0, உம்‌ 
(4) இலக்ரிக்‌ அமிலமும்‌ C0, உம்‌ 
(5) CO, உம்‌ நீரும்‌ 


விலங்குச்‌ சுவாசத்தின்‌ இலத்திரன்‌ இடமாற்றும்‌ சங்கிலியின்‌ இறுதி இலத்திரன்‌ வாங்கி பின்வருவனவற்றுள்‌ எது ? 
(1) NAD (2) ஓட்சிசன்‌ 

(3) சைற்றோக்குறோம்‌ C (4) நீர்‌ 

(5) NADP 


புரோகேரியோட்டாக்‌ கலங்கள்‌ தொடர்பாக. தவறானது பின்வருவனவற்றுள்‌ எது ? 

(1) புரோகேரியோட்டாக்‌ கலங்கள்‌ யாவும்‌ 705 வகையான இறைபோசோம்களைக்‌ கொண்டன. 

(2) புரோகேரியோட்டாக்‌ கலங்கள்‌ யாவும்‌ கலச்சுவரில்‌ பெப்ரிடோகிளைக்கோன்களைக்‌ கொண்டன. 

(3) புரோகேரியோட்டாக்‌ கலங்கள்‌ யாவும்‌ குழியவன்கூட்டைக்‌ கொண்டிருப்பதில்லை. 

(4) புரோகேரியோட்டாக்‌ கலங்கள்‌ யாவும்‌ மென்சவ்வால்‌ சூழப்பட்ட புன்னங்கங்களைக்‌ கொண்டிருப்பதில்லை. 
(5) புரோகேரியோட்டாக்‌ கலங்கள்‌ யாவும்‌ கலமென்சவ்வுகளில்‌ இலிப்பிட்டுகளைக்‌ கொண்டன. 


C, தாவரங்களில்‌ வளிமண்டல CO, பதித்தலில்‌ ஈடுபடுவது பின்வருவனவற்றுள்‌ எது ? 
(1) PEP காபொட்சிலேஸ்‌ 2 RUBISCO 
(3) RUBP (4) NAD 


(5) சைற்றோக்குரோம்‌ ஒட்சிடேஸ்‌ 


ஒட்சிசன்‌ அற்ற நிலையில்‌ குளுக்கோஸிலிருந்து ATP யைத்‌ தோற்றுவிக்கும்‌ கலச்செயன்முறை பின்வருவனவற்றுள்‌ 
எது ? 

(1) கிரெப்பின்‌ வட்டம்‌ (2) கிளைக்கோப்பகுப்பு 

(3) இலத்திரன்‌ இடமாற்றும்‌ சங்கிலி (4) ஒளிப்பொஸ்பரிலேற்றம்‌ 

(5) CO, பதித்தல்‌ | 


உறிஞ்சிகளைக்‌ கொண்டுள்ள விலங்குகளைக்‌ கொண்டிராத கணம்‌ பின்வருவனவற்றுள்‌ எது ? 
(1) பிளத்திகெல்மிந்திஸ்‌ (2) அனலிடா (3) நெமந்றோடா 
(d) மொலஸ்கா (5) எக்கைனோடேமற்றா 


அகக்கருக்கட்டலைக்‌ காட்டாத விலங்கு/விலங்குகளைக்‌ கொண்டிருக்கும்‌ கூட்டம்‌ பின்வருவனவற்றுள்‌ எது 
(1) Planaria, வண்ணத்துப்பூச்சி, நத்தை (2) சுறா, Bipalium, வீட்டு இலையான்‌ 

(3) கரப்பான்‌, மணலை, ஈரற்றட்டையன்‌ (4) Ichthyophis, நாடாப்புழு, நுளம்பு 

(5) கிளி, தும்பி, திருக்கை 


பின்வரும்‌ அட்டவணையில்‌ சில மொலஸ்காக்கள்‌, அவை கொண்டுள்ள சில கட்டமைப்புகள்‌, அவை வாழும்‌ சூழல்‌ 
ஆகியன தரப்பட்டுள்ளன. | 


மொலஸ்க்‌ கட்டமைப்பு சூழல்‌ 
A- கருநீலச்சிப்பி a- கண்கள்‌. i- கடலுக்குரிய 
B- நத்தை b- பரிசக்கொம்புகள்‌ 11- நன்னீர்‌ 
C- சிப்பி c- வறுகி 111 - நிலத்துக்குரிய 
D- கணவாய்‌ d- um ஓட 
“மொலஸ்க்‌ - கட்டமைப்பு - சூழல்‌” சேர்மானத்தில்‌ பின்வருவனவற்றுள்‌ சரியானது எது ? 
(1) Cai (2) 16114 (3) Acil (d) Ddi (5) Cbi 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


11. A,B,C, D எனப்‌ பெயர்‌ குறிக்கப்பட்ட மாதிரிகள்‌ ஒவ்வொன்றினதும்‌ புற இயல்பு ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. 


12. 


13. 


LS. 


16. 


17. 


18. 


A- 
B - 
Ce 
D- 


இரண்டூ முதுகுப்புறச்‌ செட்டைகள்‌ 

வயிற்றுப்‌ பிரதேசத்தில்‌ கரிய நீள்பக்கமான பட்டிகள்‌ 

உடலின்‌ ஒவ்வொரு பக்கத்திலும்‌ ஒரு மஞ்சள்‌ பட்டி 

இரு முட்களும்‌ குதச்‌ செட்டையிலிருந்து வேறாகக்‌ காணப்படும்‌. 


மாதிரிகள்‌ A,B,C,D இன்‌ சரியான தொடரி 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


டூனா, பாரை, சாம்பல்‌ மணலை; திருக்கை ஆகும்‌. 

சாம்பல்‌ மணலை, டூனா, Ichthyophis, பாரை ஆகும்‌. 

பாரை, .சுறா, சாம்பல்‌ மணலை, டூனா ஆகும்‌. 

சுறா, Ichthyophis, திருக்கை, சாம்பல்‌ மணலை ஆகும்‌. 

பாரை, Ichthyophis, சாம்பல்‌ மணலை, சுறா ஆகும்‌. ' 


விற்றமின்கள்‌ தொடர்பாக சரியானது பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ எது ? 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


மனிதரில்‌ எந்த ஒரு விற்றமினும்‌ தொகுக்கப்படாது. 

தானியங்கள்‌ விற்றமின்‌ A இன்‌ வளமான மூலமாகும்‌. 

விற்றமின்‌ D இன்‌ குறைபாடூ பிள்ளைகளில்‌ ஒஸ்ரியோமலேசியாவை உண்டாக்கும்‌. 

விற்றமின்‌ E ஒட்சியேற்றவெதிரியாகச்‌ செயற்படும்‌. $ 
மனிதரில்‌, விற்றமின்‌ 13, அகத்துறிஞ்சலுக்கு உள்ளீட்டுக்‌ காரணி ஒன்று இருப்பது அத்தியாவசியமாகும்‌. 


மனித சுவாசத்தொகுதி தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ தவறானது எது ? 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


நுரையீரல்களின்‌ தொழிற்பாட்டு அலகுகள்‌ சிற்றறைகளாகும்‌. 

நுரையீரலின்‌ வளிவிடூமாற்றல்‌ (உயிர்‌) 3-5 dm? ஆகும்‌. 

சுவாசப்பைக்குழாய்கள்‌ பிசிர்‌ கொண்ட போலிக்கம்ப மேலணிக்‌ கலங்களால்‌ போர்த்துக்‌ காணப்படும்‌. 
சுவாசப்பைச்சிறுகுழாய்களில்‌ கசியிழையங்கள்‌ காணப்படும்‌. 

தொண்டை ஆனது வாய்க்குழி, மூக்குக்குழி ஆகிய இரண்டுடனும்‌ தொடுக்கப்பட்டூள்ளது. 


மனித குருதி தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ சரியானது எது ? 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


அது சிறிதளவு அமிலத்தன்மையானது. 

வெண்குருதிக்குழியங்களுள்‌ பெரும்பாலனவை சிறுமணியில்குழியங்களாகும்‌. 

ஈமோகுளோபின்‌ காபனோரொட்சைட்டிலும்‌ பார்க்க ஒட்சிசனுக்கு உயர்வான நாட்டம்‌ உள்ளது. 
ஒருசீர்த்திடநுலையை அது பேண உதவும்‌. 

0 குருதிக்‌ கூட்டத்தைக்‌ கொண்ட நபர்‌ ஒருவர்‌ A,B ஆகிய இரு அகுளுத்தினோசன்களைக்‌ கொண்டிருப்பர்‌. 


மனித இதயம்‌ தொடர்பாக சரியானது பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ எது ? 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


அது நண்டதும்‌ உருளை வடிவானதுமான நார்களினால்‌ ஆக்கப்பட்டது. 

வலது இதயமேலறைகீழறைகளுக்குரிய வால்வு இருகூர்‌ வால்வாகும்‌. 

இதய அடிப்பு வீதம்‌ பரபரிவுள்ள நரம்புத்‌ தொகுதியின்‌ தூண்டலினால்‌ அதிகரிக்கப்படும்‌. 
இதயமேலறைக்குரிய இதயச்சுருக்கத்தின்‌ கால வரையறை 0-1 வினாடியாகும்‌. 
மின்‌இதயவரையத்தில்‌ (ECG) இதயவறை முனைவழிவு T அலையினால்‌ குறிக்கப்படும்‌. 


கலமென்சவ்வுகளுக்குக்‌ குறுக்காக உயிர்ப்பான கொண்டுசெல்லலில்‌ ஈடூபடாதது பின்வருவனவற்றுள்‌ எது ? 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


அப்போபிளாஸ்டிலிருந்து சிம்பிளாஸ்டிற்கு கனிப்பொருள்‌ அயன்கள்‌ கொண்டுசெல்லப்படல்‌ 
உரியத்தின்‌ நெய்யரிக்குழாய்‌ மூலகத்திற்குள்‌ இலைக்கலங்களிலிருந்து வெல்லம்‌ கொண்டூசெல்லப்பட6 


ஒரு நெய்யரிக்குழாய்‌ மூலகத்திலிருந்து அடுத்துள்ள நெய்யரிக்குழாய்‌ மூலகத்திற்கு வெல்லம்‌ கொண்டுசெல்‌உ படல்‌ 


இலைவாய்‌ அசைவுகளில்‌ காவற்கலங்களினால்‌ K* ஐப்‌ பெற்றுக்கொள்ளல்‌ 
கலனுக்குரிய பாதையினுள்‌ கனிப்பொருள்‌ அயன்களின்‌ கொண்டுசெல்லல்‌ 


மனித வாங்கிகள்‌ தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளை தவழானது எது ! 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


அவை சக்தியின்‌ ஒரு வடிவத்தை நரம்புக்‌ கணக்தாக்கங்களாக மாற்றும்‌. 
தொடர்ந்து தூண்டப்படும்போது சில வாங்ககவின்‌ செயற்பாடு குறைவடையும்‌. 
பசினியன்‌ சிறுதுணிக்கைகள்‌ பொறிமுறை வங்கிகள்‌! கும்‌. 

கோட்டியின்‌ அங்கம்‌ அதிர்வு வாங்கிகளைக்‌ CE daw. 

குரோசின்‌ குமிழ்கள்‌ உயர்‌ வெப்பநிலைகளுக்கு உ ணர்தறடையவை. 


மனித மூளை தொடர்பாகப்‌ பின்வரும்‌ க்ஷ்றுகளுள்‌ கலரா கறு எரு? 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


மளையத்துக்குரிப முன்மூனளையிலிருந்து எந்தி உருவாம்‌, 

(L ç ga Ne, சிம்‌ 3/1 VE 3 

ழளியின்‌ Grom, உருவாக்கப்பட்டுள்‌று மவண்“ டட்டபாருளினால்‌ அகும்‌. 
க ப கதன்‌ | ` ஸி i d 2 

அது நான்கு பெரிய குழிகளைக்‌ கொண்டது. 

க்பச்சுரப்பியின்‌ அகஞ்சுரக்கும்‌ தொழில்கள்‌ பீவசக்கிழ்னால்‌ சீராக்கப்படும்‌. 

மூளையத்தில்‌ புலன்‌ பிரதேசத்தின்‌ பெரும்பகுதி லைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


19. பின்வரும்‌ தொருதிகளுள்‌ இயைபாக்கக்திற்கான பங்களிப்பில்‌ குறைந்த முக்கியத்துவம்‌ வாய்ந்தது எது ? 


(1) சுற்றோட்டக்‌ குருதி (2) ஈசைத்‌ பதாக கி (3) அகஞ்சரக்கும்‌ தொகு 
(4) சமிபாட்டுத்‌ தொகுதி (S) mati கொகுகு 


20. தாக்க அழுத்தத்தின்‌ பின்வரும்‌ பண்புகளில்‌ எது ஒரு Bris) கணத்தாக்க மீள கடத்துகையைத்‌ தடுக்கும்‌ ? 


(1) அதிமுனைவாக்கல்‌ அவத்தை (2) மீள்‌ முைலாக்கல்‌ அவத்தை (3) வெப்பமழிக்காக்காலம்‌ 
(4) முனைவழித்தல்‌ அவத்தை (2) காலவரை பறை 


21. கழிவகற்றல்‌ தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ தவரான எ? 
(1) பிலிரூபின்‌ ஒரு கழிவுப்பொருளாகக்‌ கருதப்படும்‌. 
(2) விலங்குகள்‌ யாவற்றிலும்‌ முதலாவது நரைகாஉன்‌ shies Gimme அமோனியாவாகும்‌. 
(3) உடலிலிருந்து காபன்‌ இழப்ப கொடர்பாக பிக்‌ ட கோற்றுவிக்கப்படுகல்‌ பிரதிகூலமாக அமையும்‌ 
(4) மனிதனில்‌ யூரியா தோற்றுளிக்கப்படும்‌ பாதான இடம சீறுரி்கமாகும்‌. 


(5) கழிநீரகம்‌ உடலின்‌ உட்பக்கம்‌, வெளிட்டவ்கம்‌ அகிய இருபக்கத்திலும்‌ திறந்திருக்கும்‌. 


22. மனித மேல்‌ அவயவத்தினால்‌ பாரம்‌ தூக்குகலில்‌ மிகக்‌ குறைவான பங்களிப்புச்‌ செய்வது பின்வருவனவற்றுள்‌ எது 


(1) நீண்ட பலம்வாய்ந்த பயவென்பு (2) முன்வளைவு (3 பின்வளைவு 
(4) சரிநுட்பப்பிடி (5) HET உள்ளங்கை 


23. மனிதனின்‌ மழமழப்பான தசைகள்‌ கொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகள்‌ சரியானது எது 7 
(1) அவை யாவும்‌ சந்தத்துக்குரிய சுருக்கஙவைக்‌ காட்டு. 
(2) அவற்றின்‌ சுருக்க அலகு தசைப்பாத்து அல்ல. 
(3) அவை விரைவாக இளைப்படை பும்‌. 
(4) அவற்றிற்கு உடலுக்குரிய நரம்புத்தொகுதி.பிவிருந்து நர்பகள்‌ வழங்கப்படுகின்றன. 


(5) அவை மிள்சக்தி கொண்டவை ஆல்ல. 
$ 


24. கருத்தடை தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுக்‌ MEAE வரு? 
(1) தாய்ப்பாலூட்டல்‌ ஒரு கருத்தடை வளைவை ௮ 
(2) வாய்மூலமான கருத்தடை மாத்திரை கூபச்க்ர்பபிபிலி கந்து FSH. LH ஆகியன வெளிவிடப்படுதலைத்‌ தடைசெய்யும்‌ 
(3) டெபொ-புரோவெறா கருப்பையில்‌ உ 4 பஜித்தவைத்‌ ` ழ்ட்க்கும்‌ 
(4) IUD க்கள்‌ சூல்கொள்ளலைக்‌ தடுக்கும்‌. 
(5) ஆண்‌ கருத்தடைக்கு வசெக்டொயி ற்கு முறையா றும்‌ 





25. மனித கர்ப்பநிலை தொடர்பாகப்‌ பின்வரும்‌ RDE கவளது எது ? 
(1) அதன்‌ கால அளவு வழக்கமாக கருக்கட்டலிை பின்‌ 4H விழமைகளாகும்‌. 
(2) கர்ப்பநிலையின்போது சூல்வித்தகத்துக்குடி ப பபோதேஸிரரோன்‌ கருப்பைத்தசைச்‌ சுருக்கங்களைத்‌ தடுத்த 


வைக்கும்‌. 
(3) கர்ப்பநிலையின்‌ முதலாம்‌ மும்மாதகால இறுல்ிபில முதிர்மூலவரு மயிர்கொண்ட சுருங்கிய தோலை: 
கொண்டிருக்கும்‌. 


(4) சிறுநீரில்‌ hCG காணப்படல்‌ நர்ப்பந்லையை ௪. நுதிப்படுததும, 
(5) கர்ப்பநிலையின்‌ இறுதிக்காலப்‌ பகுகியில்‌ ௯நுப்பைக்குசையில்‌ ஒட்சிரோசின்‌ வாங்கிகளின்‌ உருவாக்கத்‌ை 
HEMT OQ! தூண்டும்‌. 


26. மனிதக்‌ கருக்கட்டல்‌ தொடர்பாக IMAMO கூஷறுகளுள்‌ சரியானது எது ? 
(1) பலோப்பியன்‌ குழாயின்‌ கீழ்‌ 15 பகுதியில்‌ அத வழமையாக நிகழும்‌. 
2) அது சூல்கொள்ளலின்‌ பின்‌ 24 மணித்தியாலங்களுய்குள்‌ நடைபெற வேண்டும்‌. 
(3) இச்‌ செயன்முறையின்போது முட்டை மென்சவனினால்‌ பல்விந்துக்‌ கருக்கட்டல்‌ தடுக்கப்படுகின்றது. 
(4) கருக்கட்டலின்போது விந்து முற்றாக முட்டையனுட்‌ ல்லும்‌, 
(5) எந்த ஒரு சூழ்நிலையிலும்‌ பெண்‌ இனட்பெருக்கத்‌ தொகுதிக்கு வெளியே இது நடைபெறாது. 
27. ஒரு பழமானது 


(1) ஒரு முதிர்ந்த சூலகம்‌ ஆகும்‌. (2) ஒரு முதிர்ந்த சூல்வித்து ஆகும்‌. : 
(3) வித்தும்‌ கவசங்களுமாகும்‌. (4) இணைந்த சூல்வித்திலைகள்‌ ஆகும்‌. ~ 
(5) விரிவடைந்த முளையப்பையாகும்‌. \ 


28. வித்துமூடியிலிகள்‌, வித்துமூடியுளிகள்‌ ஆகியவற்றின்‌ வாழ்க்கை வட்டங்களின்‌ இயல்புகளுள்‌ gà 
கலன்தாவரங்களிலிருந்து அவற்றை வேறுபடுத்த உதவாத இயல்பு பின்வருவனவற்றுள்‌ எது ? 
(1) சந்ததிப்பரிவிருத்தி காணப்படல்‌ (2) சூல்வித்துகள்‌ காணப்படல்‌ 
(3) கவசங்கள்‌ காணப்படல்‌ (4) மகரந்தத்தின்‌ உருவாக்கம்‌ 
(5) சுயாதீனமற்ற புணரித்தாவரம்‌ காணப்படல்‌ 


29. DNA இன்‌ பின்புறமடிதலுக்கு நேரடியாகத்‌ தேவைப்படாதது பின்வருவனவற்றுள்‌ எது ? 


(1) நியூக்கிளியோரைட்டுகள்‌ (2) DNA அச்சுகள்‌ 
(3) பொலிமரேஸ்‌ நொதியங்கள்‌ (4) லிகேஸ்‌ நொதியங்கள்‌ 
(5) ATP 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


30. பீ தாவரமொன்றில்‌ சிவப்பு வித்துகள்‌ (R) மஞ்சள்‌ வித்துகளுக்கு (r) ஆட்சியானவை. நீண்ட நெற்றுகள்‌ (L) குறுகிய 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


நெற்றுகளுக்கு (N ஆட்சியானவை. சிவப்பு வித்துகளையும்‌ நீண்ட நெற்றுகளையும்‌ கொண்ட ஒரு தாவரம்‌ ஓரினநுகமுள்ள 
பின்னடைவான தாவரமொன்றுடன்‌ இனங்கலக்கப்பட்டபோது பின்வரும்‌ தோன்றல்கள்‌ பெறப்பட்டன. 

சிவப்பு வித்துகளையும்‌ நீண்ட நெற்றுகளையும்‌ கொண்ட தாவரங்கள்‌ - 138 

சிவப்பு வித்துகளையும்‌ குறுகிய நெற்றுகளையும்‌ கொண்ட தாவரங்கள்‌ - 145 
ஓரினநுகமுள்ள பின்னடைவான தாவரத்துடன்‌ இனங்கலக்கப்பட்ட சிவப்பு வித்துகளையும்‌ நீண்ட நெற்றுகளையும்‌ 
கொண்ட தாவரத்தின்‌ பிறப்புரிமையமைப்பானது u 
(1) RrLL (2) rrLL (3) RRLL (4) RRLI (5) RrLI 


விகாரங்கள்‌ தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ சரியானது எது ? 

(1) வெளிப்புற விகாரமாக்கிகள்‌ தன்னிச்சையான விகாரங்களை உண்டாக்கும்‌. 

(2) குருதியுறையா நோய்‌ கொல்லக்கூடிய ஆட்சியுடைய விகாரத்துக்கு Oh உதாரணமாகும்‌. 
(3) நிறமூர்த்த விகாரங்களினால்‌ புற்றுநோய்‌ ஏற்படும்‌. 

(4) ஆட்சியான விகாரத்தினால்‌ பல்விரலுடைமை ஏற்படும்‌. 

(5) வெளிறல்‌ ஒரு கொல்லக்கூடிய பின்னடைவான விகாரத்துக்கு உதாரணமாகும்‌. 


பூச்சித்‌ தாக்கங்களை எதிர்க்கின்ற பிறப்புரிமையியல்‌ ரீதியாக மாற்றியமைப்பு செய்யப்பட்ட சோளப்‌ பேதங்களை 
விருத்தி செய்வதற்குப்‌ பின்வரும்‌ நுண்ணங்கிகளுள்‌ எதன்‌ பரம்பரையலகுகள்‌ பயன்படுத்தப்பட்டன ? * 

(1) Erwinia sp (2) Bacillus thuringiensis 

(3) Escherichia coli (4) Agrobacterium tumefaciens 

(5) Thiobacillus thioxidans 


தற்போது மீளச்சேர்க்கைக்குரிய DNA தொழினுட்பத்தின்‌ பொதுவான பிரயோகம்‌ அல்லாதது பின்வருவனவற்றுள்‌ எது ? 
(1) குள்ள நிலைமைக்குச்‌ சிகிச்சை அளிப்பதற்கு ஓமோன்களை உற்பத்திசெய்தல்‌ 

(2) வக்சின்களை உற்பத்திசெய்தல்‌ 

(3) வைரசுக்கு எதிர்ப்புத்‌ தன்மையுடைய தாவரங்களை உற்பத்திசெய்தல்‌ 

(4) மனித புணரிகளுக்குள்‌ பிறப்புரிமையியல்‌ நீதியாக மாற்றியமைப்புச்‌ செய்யப்பட்ட பரம்பரையலகுகளை உ ட்புகுத்தல்‌ 
(5) களைகொல்லிக்கு எதிர்ப்புத்‌ தன்மையுடைய பயிர்த்‌ தாவரங்களை உற்பத்திசெய்தல்‌ 


உற்பத்திக்‌ காலத்தை கருத்திற்‌ கொள்ளும்போது அங்கிகளின்‌ மிகப்‌ பழைமையான கூட்டத்திலிருந்து மிக அண்மித்த 
கூட்டத்தின்‌ சரியான ஒழங்குவரிசையைக்‌ குறிப்பிடுவது பின்வருவனவற்றுள்‌ எது ? 

(1) பற்றீரியா, தனிக்கல யூக்கரியோட்டாக்கள்‌, பாசிகள்‌, அனலிட்டூகள்‌ 

(2) சோணை கொண்ட செட்டையுள்ள மீன்கள்‌, உபயவாழ்வுள்ளவை, நகருயிர்கள்‌, பன்னங்கள்‌ 

(3) முள்ளந்தண்டூ விலங்குகள்‌, நிலத்துக்குரிய தாவரங்கள்‌, நிலத்துக்குரிய விலங்குகள்‌, கூம்புளிகள்‌ 

(4) வித்துமூடியிலிகள்‌, பூச்சிகள்‌, சோணை கொண்ட செட்டையுள்ள மீன்கள்‌, மரப்‌ பன்னங்கள்‌ 

(5) கூம்புளிகள்‌, உபயவாழ்வுள்ளவை, சூல்வித்தகங்‌ கொண்ட முலையூட்டிகள்‌, பூக்குந்‌ தாவரங்கள்‌ 


2012 மே மாதத்தில்‌ சிறிய கடநீரேரி ஒன்றில்‌ மாதிரி எடூக்கப்பட்டபோது P எனும்‌ இனம்‌ மிக அதிகளவில்‌ இருப்பது 
அவதானிக்கப்பட்டது. 2014மே இல்‌ இதே நீரேரியில்‌ மாதிரி எடுக்கப்பட்டபோது இவ்வினம்‌ இல்லாது இருந்ததுடன்‌ 
2012 மே இல்‌ காணப்படாத Q எனும்‌ இன்னோர்‌ இனம்‌ அதிகளவில்‌ காணப்பட்டது. மேற்கூறிய அவதானிப்புகளுக்கு 
மிகக்‌ குறைந்தளவில்‌ ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம்‌ பின்வருவனவற்றுள்‌ எது ? 

(1) Q ஆனது 7இல்‌ மாத்திரம்‌ தங்கியுள்ள ஒட்டுண்ணி இனம்‌ ஆகும்‌. 

(2) ஒரு ஆக்கிரமிப்பு இனம்‌ ஆகும்‌. 

(3) Pஆனது மனிதனால்‌ அளவுக்கு மீறி சுரண்டப்பட்டது. 

(4) கடநீரேரியில்‌ தீவிரமான மாசடைதல்‌ நடைபெற்றது. 

(5) கடநீரேரியின்‌ உவர்திறன்‌ அதிகரித்துள்ளது. . 
IUCN செந்தரவுப்‌ புத்தகத்தில்‌ குறைந்தளவு கவனத்திற்கு இலக்காகிய (LC), அச்சுறுத்தலை அண்மித்த (NT), 
தரவுகள்‌ போதாத (DD) எனும்‌ பாகுபாட்டூப்‌ பிரிவுகளில்‌ உள்ளடக்கப்பட்ட விலங்குகளின்‌ ஒழுங்கு வரிசையைச்‌ 
சரியாகக்‌ குறித்து காட்டுவது பின்வருவனவற்றுள்‌ எது ? 

(1) Crocodylus palustris, Melanochelus trijuga, Mystus keletius 

(2) Caryota urens, Oecophyla smaragdina, Ichthyophis glutinosus 

(3) Caretta caretta, Elephas maximus, Chloroxylon swietenia 

(d) Melurus ursinus, Loris tardigradus, Garcinia quesita 

(Š) Dermochielus coreacea, Ophicephalus striatus, Lantana camera 


நிலக்கரி வெப்ப வலுப்‌ பொறியங்களில்‌ உயர்‌ கந்தக உள்ளடக்கத்தைக்‌ கொண்ட நிலக்கரி பயன்படுத்தப்பட்டால்‌ 
பின்வருவனவற்றுள்‌ எது நடைபெறுவதற்கு மிகச்‌ சாத்தியமானது ? 

(1) பயிர்‌ அறுவடையில்‌ குறைவு (2) தோற்‌ புற்றுநோய்‌ ஏற்படல்‌ 

(3) கட்டடங்களில்‌ அரிப்பு (4) பார்வைக்‌ குறைபாடு 

(5) அரைத்‌ தூக்க நிலை 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


45. 


ஏற்புவலிக்கு எதிரான வக்சின்‌ ஏற்றுதல்‌ பின்வருவனவற்றுள்‌ எதற்கு ஓர்‌ உதாரணமாகும்‌ ? 

(1) செயற்கையாகப்‌ பெற்ற உயிர்ப்பற்ற நிர்ப்பீடனம்‌ 

(2) செயற்கையாகப்‌ பெற்ற உயிர்ப்பான நிர்ப்பீடனம்‌ 

(2) இயற்கையாகப்‌ பெற்ற உயிர்ப்பற்ற நிர்ப்பீடனம்‌ 

(4) ஏற்புவலியைத்‌ தடுப்பதற்கு பொது சுகாதார சேவையில்‌ வழக்கமாகக்‌ கையாளப்படும்‌ வக்சினேற்றல்‌ செயன்முறை 
(5) இயற்கையாகப்‌ பெற்ற உயிர்ப்பான நிர்ப்பீடனம்‌ 


இரும்பு சல்பைட்டு கொண்ட தரம்‌ குறைந்த உலோகத்‌ தாதிலிருந்து செம்பை வர்த்தக ரீதியாகப்‌ பிரித்தெடுத்தலில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பற்றீரியா இனம்‌ பின்வருவனவற்றுள்‌ எது ? 


(1) Bacillus subtilis (2) Bacillus thuringiensis 

3 Thiobacillus ferroxidans (4) Pseudomonas denitrificans 

(5) Bacillus polymyxa ‘ 

DNA தொகுப்பை நிரோதிப்பதன்‌ மூலம்‌ பற்றீரியா வளர்ச்சியை நிரோதிக்கும்‌ நுண்ணுயிர்கொல்லி பின்வருவனவற்றுள்‌ 
எது ? 

(1) பொலிமிக்சின்‌ | (2) பெனிசிலின்‌ 

(3) எரித்திரோமைசின்‌ (4) சிப்ரோபுளொக்சசின்‌ 


(5) குளொட்ரிமசோல்‌ ë 


41 தொடக்கம்‌ 50 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ தரப்பட்டுள்ள விடைகளுள்‌ ஒன்று சரியானது / ஒன்ற 1G 
மேற்பட்டவை சரியானவை. விடைகளுள்‌ எது சரியானது / எவை சரியானவை என முடிவுசெய்க. பின்னர்‌ பொருத்து ன 
இலக்கத்தைத்‌ தெரிந்தெடுக்க. 


A, B, D ஆகியன மாத்திரம்‌ சரியானவை எனின்‌ ......................௨ பபப ] 
A,C, D ஆகியன மாத்திரம்‌ சரியானவை எனின்‌ ........................................................ 2 
A,B ஆகியன மாத்திரம்‌ சரியானவை எனின்‌ ................... ன்ற 3 
C, D ஆகியன மாத்திரம்‌ சரியானவை sreeW_............................................ a... 4 
வேறு விடை அல்லது விடைகளின்‌ சேர்க்கை சரி எனின்‌, ....................................... 5 


பொழிப்பாக்கிய பணிப்புரைகள்‌ 
o i | 2 | 3 | 4 | 5 
A,B, D A,C,D A,B C,D வேறு விடை அல்லது 
சரியானவை சரியானவை சரியானவை சரியானவை விடைகளின்‌ சேர்க்கை சரி எனின்‌ 


தாவரங்களின்‌ ஒளிச்சுவாசத்தில்‌ ஈடுபடும்‌ புன்னங்கம்‌ / புன்னங்கங்கள்‌ பின்வருவனவற்றுள்‌ எது / எவை ? 
(A) பச்சையவுருவங்கள்‌ (B) இழைமணிகள்‌ 

(C) பெரொட்சிசோம்கள்‌ (D) இலைசோசோம்கள்‌ 

(E) கொல்கி சிக்கல்‌ 


மனித சதையைச்சாறு தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ எது / எவை சரியானது / சரியானவை ? 
(A) அது ஓர்‌ அமில சுரப்பு ஆகும்‌. 

(B) அது கொழுப்புகளை குழம்பாக்கும்‌. 

(C) அதன்‌ சுரப்பு செக்ரிடீனால்‌ தூண்டப்படும்‌. 

(D) புரதப்‌ பிரிப்பு நொதியங்களின்‌ செயலற்ற முன்னோடிகளை அது கொண்டிருக்கும்‌. 

(E) பரபரிவு தூண்டல்களினால்‌ அதன்‌ சுரப்பு குறைவடையும்‌. 


காழினூடாகக்‌ கொண்டு செல்லப்படுவது பின்வரும்‌ தாவர வளர்ச்சிப்‌ பதார்த்தங்களுள்‌ எது / எவை ? 
(A) IAA | (B) ஜிபரிலிக்‌ அமிலம்‌ (C) சைற்றோகைனின்கள்‌ 
(D) அப்சிசிக்‌ அமிலம்‌ (E) எதிலின்‌ 


சாதாரண வயதுவந்த மனிதனின்‌ தலையோடு தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ தவறானது / தவநானவை எது /எவை ? 
(A) அதன்‌ மண்டையோட்டுக்‌ கொள்ளளவு கிட்டத்தட்ட இரண்டு லீற்றர்கள்‌ ஆகும்‌. 

(B) கீழ்த்தாடையில்‌ முலையுரு முளை காணப்படும்‌. 

(C) அனுவென்பு காற்றுக்குடாக்களைக்‌ கொண்டுள்ளது. 

(D) முகப்‌ பிரதேசம்‌ 12 என்புகளால்‌ ஆனது. 

(E) மேற்றாடை ஆறு கடைவாய்ப்பற்களைக்‌ கொண்டூள்ளது. 


மனித ஓமோன்கள்‌ தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ சரியானது / சரியானவை எது / எவை ? 

(A) என்புகளில்‌ மாத்திரம்‌ எரித்திரோப்பொயிற்றின்‌ செயற்படும்‌. 

(B) பாலை விடூவித்தலில்‌ புரோலக்ரின்‌ பிரதான பங்களிப்புச்‌ செய்யும்‌. 

(C) குளுக்ககோன்‌, கோட்டிசோல்‌ ஆகிய இரண்டும்‌ குருதிக்‌ குளுக்கோசு மட்டத்தை அதிகரிக்கும்‌. 
(D) சிறுநீரகத்திகளில்‌ நீர்‌ மீள அகத்துறிஞ்சலை ADH, அல்டஸ்ரரோன்‌ ஆகிய இரண்டும்‌ மாற்றலாம்‌. 
(E) குருதிக்‌ கல்சிய மட்டத்தை பராதைரொயிட்‌ ஓமோன்‌ குறைக்கும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


மனித சிறுநீரகத்தி தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ தவறானது / தவறானவை எது / எவை ? 

(A) நர்‌ மீள அகத்துறிஞ்சல்‌ நடைபெறுவது அண்மை மடிந்த குழலுரு, ஹென்லியின்‌ தடத்தின்‌ ஏறுபுயம்‌, சேய்மை 
மடிந்த குழலுரு ஆகியவற்றில்‌ ஆகும்‌. 

(B) அண்மை மடிந்த குழலுருவில்‌ யூரியா மீள அகத்துறிஞ்சப்படும்‌. 

(C) மேற்பட்டைமையவிழையச்‌ சிறுநீரகத்திகள்‌ நீண்ட ஹென்லியின்‌ தடங்களைக்‌ கொண்டன. 

(D) Nat மீள அகத்துறிஞ்சல்‌ எப்பொழுதும்‌ உயிர்ப்பாக நடைபெறும்‌. 

(E) அது குருதிக்‌ கனவளவைப்‌ பேணுவதில்‌ உதவும்‌. 


தாவரங்களில்‌ ஆதாரக்‌ கலங்களான வல்லருக்கலங்கள்‌ இருவித்திலைத்‌ தாவரங்களில்‌ பின்வரும்‌ எப்‌ பிரதேசத்தில்‌ / 
பிரதேசங்களில்‌ பொதுவாகக்‌ காணப்படும்‌ ? ° 

(A) முதற்‌ தண்டின்‌ மேற்பட்டையில்‌ (B) இலைகளின்‌ கட்டூமடலில்‌ 

(C) காழ்‌ இழையங்களில்‌ (1) உரியம்‌ இழையங்களில்‌ 

(E) மையவிழையத்தில்‌ 


மனித விந்தாக்கம்‌ தொடர்பாக பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ தவறானது / தவறானவை எது / எவை ? š 
(A) அது நிகழத்‌ தொடங்கியதும்‌ தொடர்ச்சியான செயன்முறையாக நடைபெறும்‌. 

(B) அதன்‌ காலவரையறை 72 நாட்கள்‌ ஆகும்‌. 

(C) அது சிறப்பாக உடல்‌ வெப்பநிலையிலேயே நடைபெறும்‌. 

(D) விந்துப்பிறப்புக்‌ கலங்கள்‌ முதல்‌ விந்துக்குழியங்களாக மாற்றமடையும்போது ஓடுக்கற்பிரிவு நடைபெறும்‌. 
(E) அது FSH இனால்‌ தொடக்கி வைக்கப்படும்‌. 


மனிதனில்‌ இலிங்க நிறமூர்த்தங்களின்‌ எண்ணிக்கையின்‌ மாற்றம்‌ காரணமாக பின்வரும்‌ பிறப்புரிமையியல்‌ ஒழுங்கீனங்களுள்‌ 
எது / எவை ஏற்படும்‌ ? | 
(A) ஹன்ரிங்டன்‌ நோய்‌ (B) டவுண்‌ சகசம்‌ 

(C) ரேனர்‌ சகசம்‌ (D) கிளையின்பெல்டர்‌ சகசம்‌ 

(E) சிஸ்ரிக்‌ பைபுரோசிஸ்‌ 

பழச்சாந்றிலிருந்து வினாகிரி உற்பத்தி செய்வதில்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது / வாய்ந்தவை பின்வரும்‌ நுண்ணங்கிகளுள்‌ 
எது / எவை ? 

(A) Gluconobacter (B) Saccharomyces (C) Lactobacillus 

(D) Acetobacter (E) Streptococcus 


க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


2.1.3 வினாத்தாள்‌ 1 இற்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


வினா விடை வினா விடை 
இலக்கம்‌ இலக்கம்‌ 
3 2, 3 
(j i O G 26. ல்‌ 
2 ] 
02: OOOO OF |. தஆ பழித்த 
2 1 
3 jj OOR 25: Oana 
2 5 
04e. O இழத ர த த த தஆ “த 
2 4 
052. OOOO 30, 00000 
l 4 
0. — f ......... 00° 
2 2 
0. ee ........ 32. ற Ce. s: 
2 4 
0. — l ......... 3. த y  _........ 
3 3 
0. த க Sde த 23222; 
2 ] 
| Sa S93, த்‌ 
2 ] 
Jo o Sa 30: Xu 
4 3 
J: OOOO ai த்‌ 
4 1 
ke 25; SO: 0 0 
4 3 
Jl. த 25; 3: தல அழித்தது 
4 4 
த த தஹ அழித்‌ JO eae reas 
3 5 
ப தத 2 Ë இ 
5 4 
J ச ச தஆ அருவ 22. ar 
2 4 
Fo. O O ONON Brees 
4 1 
12. Za; jj. OO 
3 2 
DO capes tp 4S shits 
4 
[o C sss 46. = ததத 
4 4 
2) ததஜ OO Ae ei eee 
2 4 
Po —~«S ee i I 
4 4 
2 OOO 49. OOO 
3 1 
o E S 53) eect 


அட்டவணை 05 
சரியான ஒரு விடைக்கு 02 புள்ளி வீதம்‌ மொத்தப்‌ புள்ளிகள்‌ 100 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.1.4 வினாத்தாள்‌ I இற்கு விடையளித்த விதம்‌ பற்றிய தகவல்கள்‌ (பாடப்பரப்புக்கள்‌ ரீதியாக) 





ஸ்‌ 
a OMENET gr 
ப்ச்‌ 
oy 
i= 
ஈர்‌ 
ன | gomngodi È 
a Gimpowo fin 
= 
க 
= gympa yhp 
oy 
= 
PT; 
ன, 
m 
a 
= 
"T 
௮ உ லாகா 
6 E ட்ட 
‘B roomie mong ç “ Ë ச 
3 | A 
= இ 
= = © 
= ச 
N += @ = 
| E 
tb B Ë a qa q 
6 ES வடட ல்‌ ட 
JB: 8 
Che, 
7 @ @ š OF TT கி கிகி அவி கி rr) S & 
codidieno dio 
EX ` 5 
HL 3 5 a Dee eel a K< 
j = ப 
al = E = TE pe pepe php pe pe h Pi aa = qilmnoocqo[qi 
— a Th 1602 
இ, இ = ரார்ககையாாமடு 
= ! g g 
=l = 45 m 
Teg ட்‌ 
ட) பயப்‌ = 
J ரு Vve 
E பட்ட ட்ப பபப ப ப்ப ப்ப ட்ப ட்ப டப்ப ட்ட ட ட்ட்ட த்தண்‌ DOURO 
3 i H E H E l lI E l E E 1 E l E P E E l E I I E I EE l B E lI RE PI E E I E lB BE P E E PI E P E E PI EE jP P EE P BE P lD HE PP P HP H | = 
ttt i E ட E ட ட E ட ர ட E ர ட tb ttt itt bt bbb ட bt bb bb bbb bb bbb bbb bbb l l l l l l l jË =j 
[| 
[ரகர பர உர கரி உர கரி கர பர உர கரகர கர கர கர கர கரியர்‌ கரி கர கரி Ei 
Ea rs - - _ 2 T, 
= 
Fi 
r= 
= TORON 
u ப. ným 
[ஆஆ ஆ டு ஆ ஆ K k k k k k ப k. நே 
z = 
canna Gs 
ri 
= 
= 
k 
ip, Ve amene 
wore 
= (யக pale 
ar | 
eg 
= 


> ° = z D ய்‌ 3 = = z ° 
MEGA 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


ட ப இலகுதன்மை கூடியது இலகுதன்மை குறைந்தது 
பல்தேர்வு 
பாட அலகு வினாக்களின்‌ ரட்‌ லனா 
எண்ணிக்கை இலக்கம்‌ இலகுதன்மை இலக்கம்‌ இலகுதன்மை 
அங்கிகளின்‌ இரசாயன 
அடிப்படையும்‌ கல அடிப்படையும்‌ 


26 ஆம்‌ வினாக்களுக்கு இரண்டு விடைகள்‌ காணப்பட்டமையால்‌ தெரிவு செய்யப்படவில்லை. 





ண உ ENS 
ப வய ட 
T ணை வா மா 
| ஊன உன ஊன ஊன 
பபப பைய ட 
ண க னை அ o 
ன க oa | ன ஊடக 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 
09 - உயிரியல்‌ - வினாத்தாள்‌ I 
ஒவ்வொரு பாட அலகிற்கும்‌ உரிய வினாக்களின்‌ சதவீதம்‌, இலகுதன்மை 


ஸ்‌ 
டா] 


t 
ra 


I | |. |. 0 T | 


— 


Y 
N 
\ 
` 
\ 
` 
` 
` 
\ 
` 
N 
N 
` 
` 
N 
` 
x 


இயைபாக்கமும்‌ சீர்த்திட பயை | | 


MMMM, A 


W m 
sen! | | 


MMU 


உயிரினவியற்‌ சூழலியல்‌ ப்ப 


அங்கிகளின்‌ இரசாயன 
அடிப்படையும்‌ கல 
அடிப்படையும்‌ 
அங்கிகளின்‌ இரசாயன 
அடிப்படையும்‌ கல 
அடிப்படையும்‌ 
போசணை 

கொண்டு செல்லல்‌ 
நிலையும்‌ 
தாங்குதலும்‌ அசைவும்‌ 
இனப்பெருக்கம்‌ 
பிறப்புரிமையியல்‌ 
நுண்ணங்கியியல்‌ 





பகுதி 1 இல்‌ ஒவ்வொரு அலகிலும்‌ வினவப்பட்டுள்ள வினாக்களின்‌ சதவீதமும்‌ ௮வ்‌ அலகுகளில்‌ 
கேட்கப்பட்டூுள்ள வினாக்களுக்கு மாணவர்கள்‌ காட்டிய இலகுதன்மையையும்‌ மேலேயுள்ள வரைபு காட்டுகின்றது. 

இதற்கேற்ப அதிக இலகுதன்மையை அங்கிகளின்‌ இரசாயன அடிப்படையிலும்‌ கல அடிப்படையிலும்‌ 
வினவப்பட்டூள்ள வினாவிற்கு 69% ஆனோர்‌ விடையளித்துள்ளனர்‌. மேலும்‌ கொண்டுசெல்லல்‌, நுண்ணங்கியியல்‌ 
ஆகிய இரண்டு அலகுகளிலும்‌ வினவப்பட்டுள்ள வினாக்களுக்கு 60% ஜ விட அதிகமான இலகுதன்மையை 
மாணவர்கள்‌ காட்டியுள்ளனர்‌. 

49% - 60% இடைப்பட்ட இலகுதன்மையை இயைபாக்கமும்‌ சீரத்திட நிலையும்‌ கழிவகற்றல்‌ தாங்குதலும்‌ 
அசைதலும்‌, இனப்பெருக்கம்‌ ஆகியவை காட்டுகின்றன. 

29% - 40% இடைப்பட்ட இலகுதன்மையை உயிர்ப்பல்வகைமை சூழலியல்‌ போசணை ஆகிய அலகுகள்‌ 
காட்டுகின்றன. 

குறைந்த இலகுதன்மையான 24% ஐ சுவாச அலகில்‌ வினவப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளித்துள்ளனர்‌. 
இவ்வினாவில்‌ சரியான விடையைத்‌ தெரிவு செய்வதற்கு உயிரியல்‌ பாடவிடயங்கள்‌ தொடர்பான அறிவை 


மாணவர்கள்‌ போதுமான அளவு பெற்றிருக்க வேண்டும்‌. 


கவனிக்க வேண்டியது : பகுதி 1 இன்‌ விடைகளுக்கான பொதுவான அ௮வதானிப்புகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


13 ஆம்‌ வினாவிற்கான விபரிப்பின்‌ மீது கூடிய கவனம்‌ செலுத்தவும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
20 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.1.5 வினாத்தாள்‌ I இல்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ பரீட்சார்த்திகள்‌ தெரிவை மேற்கொண்ட 
விதம்‌ (சதவீதத்தில்‌) 





வினா சரியான பரீட்சார்த்திகள்‌ சரியான விடையைத்‌ தெரிவுசெய்த வீதம்‌ 
இலக்கம்‌ 
st நாண 53% | 22 | 188 | ௩ 
x $ | 3 | 72% | 40% நரா 43% | 234 — 
9 | 3 | 16% | 1169% | 3051% | 34.28% | 665% 


N 


~o | > | 12 e 93% | on | 92% — 
~o o rs | aa | 122 | osa aisa 
O DP | 4 | 38% | 3291% | 20.73% | 2768% | 14.67% | 
— B O| 4 j 16% | 49/4% | 2323% | இறகு 225% | 
TT | கணு | 10072 _ 
ப 5 | À | 45% | 62% | 3312 | 60% | 13.69% | 
ப jo | 3 j 1032% | 6.55% [| க 11.2% | 80% | 
oS | 34% | பகு] பகு | son நாத 
ப jS | 27 | 58% [435 2533% | 3.08% | 2259% | 
டட ட) osm | aee நவள டக 
~o 5 iss | 12% நாவா os | > — 
ar 4 mm | 53% | 4.06% ராவா 15.21% — 
x 2 | + | am | osn | 1237 [56922 | es% — 
x 23 | > l Gr கக்‌ பால | பகு [sa 
பட உட | 4 | 35% | 94% | 95% நாளா 36% — 
பட 25 | 3 j 792% | 112% | அதக | 19% | 1731% | 
«SI பக | 22% [21% | 100m 
8ST | 99% | 807% | 826% | 14.18% | 
படட 2 | 5) | 70% | 1017% | 533% | 2533% | 1000 | 
x 3 | —+ | 322 மட்டன்‌ மட்டன்‌... aos 
x 3 | + | பு | o | om | pa | 4724 _ 
x 3 | 2 | மு நாணா ௩ | 25% | 208 —_ 
site | லட | oon நாணா ETL 
es a ஐ ஜானா o | 16 
ட ஆட நவா res | மா [sas | ona 
~ | i E oma | ௨௯ | 36% | rsa 04% 
ச] 20% | ooe நாங்களா sss 5 — 
«dS 2556 | 37% | ase [196% 
பட 3 | 3 j 2⁄4 | 65% [84% | 39% | 215% | 
படபட À | க 10.56% | 1281% | 1359% | 57251 | 5.13% | 
~a | s | 66% | வக | son | ise a 
x 2 | + | osa | ona | cse [WD 2o 
x a | உ] பக | 48% | ona [50222 | 16.53% 
படம்‌ | + e o | oí | 60௬ [27s 


ஓவ்வொரு வினாவின்‌ கீழும்‌ சரியான விடையைத்‌ தெரிவு செய்த மாணவர்‌ சதவீதம்‌ நிழற்றிக்‌ காட்டப்பட்டூள்ளது. 


wl இடி இதி னி இண IO இனி தி இக்கட இதி இனி இன்‌ இணி இணி இ 


=| L| + oal ௩॥ 2011 O | |—— S I+ | pol + | மூ. பூபு (ட 


* 


வினா இலக்கம்‌ 46 ஆனது சிங்களம்‌, ஆங்கில மொழி ஊடகத்தில்‌ (3) ஆவது விடையாகவும்‌ 
தமிழ்மொழி ஊடகத்தில்‌ (5) ஆவது விடையாகவும்‌ அமைந்துள்ளது. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.1.6 வினாத்தாள்‌ I இன்‌ விடைத்தெரிவு பற்றிய பொதுவான அவதானிப்புகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


@ பல்‌ தேர்வு வினாப்பத்திரத்தில்‌ பரீட்சார்த்திகள்‌ 70% ஐ விட அதிக இலகுதன்மையைக்‌ காட்டும்‌ 
வினாக்களின்‌ எண்ணிக்கை 7 ஆகும்‌. அவ்வினா எண்கள்‌ 1, 2, 6, 7, 19, 30, 39 என்பவையாகும்‌. 
இவ்வினாக்கள்‌ உயிரியல்‌ பாடத்தின்‌ அறிவு சார்ந்த வினாக்களாகும்‌. 


@ இலகுச்சுட்டி 40% - 69% வீச்சில்‌ நடுத்தரமட்ட இலகுதன்மையைக்‌ காட்டும்‌ வினாக்களின்‌ எண்ணிக்கை 
32ஆுகும்‌. 

@ இலகுச்சுட்டி 60% - 69% வீச்சில்‌ நடூத்தரப்‌ பெறுமானத்தைக்‌ கொண்ட வினாக்களின்‌ எண்ணிக்கை 
13 ஆகும்‌. அவ்வினா எண்கள்‌ 3, 4, 14, 15, 16, 17, 21, 25, 26, 33, 38, 41, 50 என்பவையாகும்‌. 
இவ்வினாக்கள்‌ ஆசிரியர்‌ வழிகாட்டி நூலில்‌ விசேடமாகக்‌ குறிப்பிடப்பட்டூள்ள விடயங்களுடன்‌ தொடர்பாக 
அமைக்கப்பட்டூள்ளது. எனினும்‌ பாட விடயம்‌ மற்றும்‌ கற்றல்‌ கற்பித்தல்‌ செயன்முறைக்கு ஆசிரியர்‌ 
வழிகாட்டி நூலை உதவியாகக்‌ கொண்டுள்ள அளவிற்கு ஏற்ப மாணவர்களின்‌ அடைவு மட்டம்‌ 


தீர்மானிக்கப்பட்டூள்ளது. 


x வினா இலக்கம்‌ 3 இல்‌ மதுவத்தினால்‌ குளுக்கோசு காற்றின்றிய சுவாசத்திற்குட்படூுத்தும்போது தோன்றும்‌ 
விளைபொருள்‌ எதனோலும்‌ காபனீரொட்சைட்டூம்‌ என அறிந்திருந்தாலும்‌ Lactobacillus பற்றீரியா 
மற்றும்‌ விலங்கிழையங்களில்‌ காற்றின்றிய நிலையில்‌ சுவாசம்‌ நடைபெறும்போது இலத்திரிக்‌ அமிலம்‌ 
தோன்றுவதை மனதில்‌ கொண்டு 16% மாணவர்கள்‌ சரியானதென 4ஆவது தேர்வை தெரிவு செய்துள்ளனர்‌. 
இம்மாணவர்கள்‌ இலத்திரிக்கமிலத்துடன்‌ CO, தோன்றுவதில்லை என்பதை அறிந்திருக்கவில்லை. 


மனித குருதி தொடர்பாக வினவப்பட்டுள்ள 14 ஆம்‌ வினாவின்‌ சரியான தேர்வு (4)ஆகும்‌. குருதி 
ஓமோன்‌ இயைபாக்கத்தில்‌ முக்கிய பங்காற்றுகின்றது. ஈமோகுளோபின்‌ O, விட CO இற்கு உயர்வான 
நாட்டத்தைக்‌ காட்டுகின்றது. CO உடன்‌ நிலையான காபொட்சி ஈமோகுளோபின்‌ உருவாக்குகிறது. 
இது உயிர்‌ சுவாச நச்சுப்பதார்த்தமாகும்‌. O வகைக்‌ குருதியில்‌ செங்குழியத்தில்‌ A, B 
பிறபொருளெதிரியாக்கி என்னும்‌ ௮குளுத்தினோசன்களைக்‌ கொண்டிருப்பதில்லை. இவ்விடயங்களை 
அறிந்து வைத்துள்ள மாணவர்கள்‌ சரியான விடையை தெரிவு செய்வதற்கு சிரமப்படவில்லை. 


* வினா 33 இன்‌ சரியான தேர்வு (4) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 64% ஆகும்‌. எனினும்‌ 19 
ஆனோர்‌ (1) ஆம்‌ தேர்வை தெரிவு செய்துள்ளனர்‌. குள்ள நிலைமைக்குச்‌ சிகிச்சை அளிப்பதற்கு 
மீள்சேர்க்கைக்குரிய DNA தொழினுட்பத்தின்‌ மூலம்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ மனித வளர்ச்சி 
ஓமோன்‌ பயன்படுத்தப்படுவதை மாணவர்கள்‌ அறிந்திருக்காததே இதற்குக்‌ காரணமாகும்‌. 


x ஏற்புவலிக்கு எதிரான வக்சீன்‌ ஏற்றுதல்‌ தொடர்பாக வினவப்பட்டூள்ள 38 ஆம்‌ வினாவின்‌ 
சரியான தேர்வு (1) ஆகும்‌. ஏற்புவலிக்கு எதிரான நீர்படனமாக உயிர்ப்பற்ற நீர்ப்பீடனம்‌ 
பெற்றுக்கொடுக்கப்படுகிறது. ரெட்னஸ்டொக்சைட்டு நீர்படனம்‌ நலிவடையச்‌ செய்யப்பட்ட 


நுண்ணங்கிகள்‌ உள்ளடங்கி இருப்பதால்‌ செயற்கையான உயிர்ப்பற்ற நர்ப்பீடனமாகும்‌. 


xX பழச்சாற்றிலிருந்து வினாக்கிரி தயாரிப்பது தொடர்பாக வினவப்பட்டுள்ள SOQ pus வினாவின்‌ 
இலகுதன்மை 67% ஆகும்‌. இங்கு Saccharomyces மூலம்‌ முதலில்‌ மதுசார நொதித்தலினால்‌ 
எதனோல்‌ உற்பத்தியாக்கப்படுகின்றது. பின்னர்‌ Gluconobacter மற்றும்‌ Acetobacter இனால்‌ 


எதனோலானது ௮சற்றிக்கமிலமாக ஓட்சியேற்றப்படுகின்றது. ஆகவே (1) வது தேர்வே சரியானது. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


ஓஒ இவ்வினாத்தாளில்‌ 50% - 59% இடைப்பட்ட பெறுமானத்தைக்‌ கொண்ட வினாக்களின்‌ எண்ணிக்கை 12 
ஆகும்‌. இவ்வினா இலக்கங்கள்‌ 5, 10, 20, 22, 23, 27, 28, 29, 31, 32, 40, 43 ஆகும்‌. 

xX புரோரியோட்டாக்கலங்கள்‌ தொடர்பாக வினவப்பட்டூுள்ள 5 ஆம்‌ வினாவின்‌ சரியான தேர்வு (2) 

ஆகும்‌. இத்தேர்வை 57% மாணவர்கள்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. கலஒழுங்கமைப்பு Bacteria மற்றும்‌ 

Archaea பேரிராச்சியம்‌ தொடர்பாக ஆசிரியர்‌ வழிகாட்டி நூலில்‌ தெளிவாகக்‌ காட்டப்பட்டூள்ளது. 


x வினா இலக்கம்‌ 10 இன்‌ சரியான தேர்வு (2) ஆகும்‌. இதனை 54% மாணவர்கள்‌ தெரிவு 
செய்துள்ளனர்‌. இங்குள்ள தேர்வுகளில்‌ பிழையான தேர்வுகளை நீக்குவதன்‌ மூலம்‌ விடையை 
இலகுவாகப்‌ பெற்றுக்‌ கொள்ள முடியும. 


x மனித மேல்‌ அவயவம்‌ பாரம்தூக்குவதற்கு காட்டும்‌ இயைபாக்கம்‌ தொடர்பாக வினவப்பட்டூள்ள 
22 ஆவது வினாவின்‌ சரியான தேர்வு (4) ஜத்‌ தெரிவு செய்த மாணவர்களின்‌ சதவீதம்‌ 57% 
ஆகும்‌. பாரம்தூக்குதலின்‌ போது புயவென்பு நீண்ட பலம்‌ வாய்ந்து காணப்படுதல்‌, பொருளை 
நன்றாக பிடிக்கக்‌ கூடியதாக விரல்கள்‌ இருத்தல்‌ மற்றும்‌ உள்ளங்கை முன்வளைவு பின்வளைவு 
என அசைக்கக்‌ கூடியதாகவிருத்தல்‌ ஆகியவை பாரம்‌ தூக்க உதவுகின்றது. சரிநுட்பப்‌ பிடியானது 
ஊசிக்கு நூல்‌ கோர்த்தல்‌, நுண்ணிய பொருள்களைப்‌ பிறக்குதல்‌ போன்ற நுண்‌ செயற்பாடுகளுக்கு 
அவசியமானதாகும்‌. சரியான நுட்பப்பிடிக்கு பெருவிரலானது எதிரடையாக அசைதல்‌ அவசியமானதாகும்‌. 


% மனித மழமழப்பான தசையானது குடலில்‌ சந்தத்திற்குரிய சுருங்கல்‌ அசைவைக்‌ காட்டினாலும்‌ 
தோல்‌ உரோமங்களிலுள்ள மழமழப்பான தசையனது சந்தத்திந்கு அமைவாக அசையாது 
தசைநார்கள்‌ தசைப்பாத்துக்களை கொண்டிருக்காது. மெதுவாகக்‌ இளைப்படையும்‌ தன்னாட்சி 
நரம்புத்தொகுதியிலிருந்து நரம்புகள்‌ வழங்கப்படுகின்றன. இவை மீள்சக்தி கொண்டவை. இதற்கேற்ப 
மழமழப்பான தசை தொடர்பாக வினவப்பட்டூள்ள 23 ஆவது வினாவின்‌ சரியான தேர்வு (2) ஆகும்‌. 


% கருக்கட்டலின்‌ பின்‌ பொதுவாக பழங்களாக வித்துமுடியுலிகளில்‌ சூலகம்‌ பழமாக மாறுகின்றது. 
சூல்வித்திலையால்‌ உருவான சூலகச்‌ சுவர்‌ பழமாகவும்‌ சூல்வித்து வித்தாகவும்‌ மாறும்‌. இதற்கேற்ப 


27 ஆம்‌ வினாவிற்குரிய சரியான தேர்வு (1) ஆகும்‌. 


வினா 26 கலன்தாவரங்கள்‌ தொடர்பாக வினவப்பட்டதாகும்‌. வித்துத்‌ தாவரங்களுக்கும்‌ (மூடிய திறந்த 
வித்து) எல்லா கலன்‌ தாவரங்களுக்கும்‌ சந்ததிப்பரிவிருத்தி பொதுவானதாகும்‌. எனினும்‌ கருக்கட்டலின்‌ 
பின்‌ சூல்வித்தாக மாறும்‌. சூல்‌ உற்பத்தி, ௮ச்சூலுக்கு வித்துறை காணப்படுதல்‌ நுண்வித்திலிருந்து 
மகரந்தமணி உற்பத்தி ஆகியவை வித்துத்தாவரங்கள்‌ மாத்திரம்‌ கொண்ட இயல்பாகும்‌. வித்துத்‌ 
தாவரங்களில்‌ சுயாதீன புணரித்தாவரங்கள்‌ காணப்படாது. Nephrolepis போன்ற பன்னத்‌ 
தாவரங்களில்‌ வித்துத்‌ தாவரங்களும்‌ புணரித்தாவரங்களில்‌ சுயாதீன ஒளித்தொகுப்பிற்குரியவை. 
Selaginella மற்றும்‌ Lycophytes என்பவற்றில்‌ புணரித்தாவரங்கள்‌ வித்துத்‌ தாவரங்களில்‌ இருந்து 
வேறாகவே வளர்கின்றன. எனினும்‌ வித்து முடியிலி வித்து முடியுலி ஆகிய வித்துத்‌ தாவரங்களில்‌ 
புணரித்தாவரம்‌ வித்துத்தாவரங்களில்‌ சூழப்பட்ட அமைப்பில்‌ வித்துத்தாவரத்திலேயே காணப்படும்‌. 


சுயாதீனமாகக்‌ காணப்படாது. 


x DNA இன்‌ பின்புறமடிதல்‌ தொடர்பாக 29 ஆம்‌ வினாவில்‌ வினவப்பட்டூள்ளது. DNA மூலக்கூறின்‌ 
இரட்டை அரைநிறவுருக்களில்‌ உள்ள மூலச்சோடிகளுக்கிடையிலுள்ள ஜதரசன்‌ பிணைப்பு 
ஹெலக்ஸ்‌ நொதியத்தினால்‌ உடைக்கப்படும்‌. இதனால்‌ வேறாக்கப்படும்‌ அரைநிறவுருக்கள்‌ 


இரண்டும்‌ புதிய DNA சங்கிலிகளை உருவாவதற்கான அச்சுகளாக தொழிற்படும்‌. ஒவ்வொரு 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


சங்கிலியிலும்‌ வெளிப்படும்‌ நைதரசன்‌ மூலகங்களுடன்‌ அரைநிறவுருவிலுள்ள மூலகங்கள்‌ கொண்ட 
நியுக்கிளியோரைற்று வரிசைப்படுத்தி DNA பொலிமரேஸ்‌ நொதியச்‌ செயற்பாட்டினால்‌ அவை 
நேர்கோட்டில்‌ இணைந்து பல்நியுக்கிளியோரைற்று சங்கிலி உருவாகும்‌. இங்கு ஒவ்வொரு சங்கிலியின்‌ 
மீது உருவாகும்‌ நியுக்கிளியோரைற்று கூட்டங்களை தொடர்புபடுத்தி பல்நியுக்கிளியோரைட்டூ 
சங்கிலியை உருவாவதற்கு DNA லீகேஸ்‌ நொதியங்கள்‌ பயன்படும்‌. எனினும்‌ இச்செயன்முறைக்கு 
நேரடியாக ATP தேவைப்படுவதில்லை. பொருத்தமான நிலமைகளை வழங்கி DNA பின்புறமடிதல்‌ 
மேற்கொள்வதன்‌ மூலம்‌ இதனை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. ஆகவே இவ்வினாவின்‌ சரியான 
தேர்வு (5) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 52% ஆகும்‌. 


விகாரம்‌ தொடர்பாக வினவப்பட்டூுள்ள 31 ஆவது வினாவின்‌ சரியான தேர்வு (4) ஆகும்‌. வெளிப்புற 
விகாரமாக்களினால்‌ தூண்டல்‌ விகாரங்களே தோன்றுகின்றன. குருதியுறையா நோய்‌ உயிர்க்காவும்‌ 
நோயானாலும்‌ பின்னடைவான பரம்பரை விகாரத்தினால்‌ தோன்றுவதாகும்‌. புற்றுநோயானது 
நிறமூர்த்தம்‌ அல்லது பரம்பரையலகு விகாரம்‌ அல்ல எனவும்‌ அது உடல்‌ விகாரமாகும்‌ என்பதை 
விளங்கியிருக்க வேண்டும்‌. வெளிறல்‌ பின்னடைவான விகாரமாக இருந்தாலும்‌ அது உயிர்காவும்‌ 


நோயல்ல என்பதனால்‌ ஏனைய விடைகள்‌ பிழையானதாகும்‌. 


* வினா 32 இன்‌ சரியான தேர்வு (2) ஆகும்‌. இத்தேர்வை தெரிவு செய்த மாணவர்கள்‌ 59% ஆகும்‌. 
எனினும்‌ 23% ஆனோர்‌ (4) ஆவது தேர்வைத்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. பூச்சித்தாக்கங்களுக்கு 
எதிர்ப்பைக்‌ காட்டும்‌ பிறப்புரிமை ரீதியில்‌ மாற்றியமைப்பு செய்யப்பட்ட தாவரங்களை உருவாக்குவதற்கு 


பயன்படும்‌ நுண்ணங்கி A grobacteium tumefaciens” என்பதை விடையாக தெரிவு செய்துள்ளனர்‌. 


ஓஒ இவ்வினாத்தாளின்‌ இலகுதன்மை 40% - 49% வீச்சில்‌ காணப்படும்‌ வினாக்களின்‌ எண்ணிக்கை 7 ஆகும்‌. 
அவ்வினா எண்கள்‌ 18, 37, 42, 44, 46, 48, 49 என்பவையாகும்‌. 

x 18 ஆம்‌ வினாவின்‌ சரியான விடை (2) ஆகும்‌. அத்தேர்வை 44% ஆனோர்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. 

எனினும்‌ 25% ஆனோர்‌ (3) ஆம்‌ விடையைத்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. இவர்கள்‌ மூளையில்‌ உள்ள 

மூளையத்தின்‌ சோணைகள்‌ மூளையிலுள்ள பெரிய குழி என விளங்கிக்‌ கொண்டிருக்கவில்லை. 


மூளையத்தில்‌ புலன்‌ பிரதேசத்தின்‌ பெரும்பகுதி கை, நாக்கு, உதடு ஆகியவற்றுக்காக 
ஒதுக்கப்பட்டூள்ளது. எனினும்‌ இயக்க பிரதேசத்தின்‌ பெரும்‌ பகுதி கைக்கே ஒதுக்கப்பட்டூள்ளது. 


x 37 ஆம்‌ வினாவில்‌ நிலக்கரி வெப்பவலுப்‌ பொறியங்களில்‌ நிலக்கரி தகனத்தின்போது ஏற்படும்‌ சூழல்‌ 
பிரச்சினை தொடர்பாக விமர்சிக்கப்பட்டூள்ளது. அதிக கந்தகம்‌ கொண்ட நிலக்கரி தகனத்தின்போது 
SO, வெளியேறும்‌. இது அமில மழைக்குக்‌ காரணமாகின்றது. அமில மழை காரணமாக கட்டிடங்கள்‌ 
அரிப்புக்குள்ளாகின்றது என்னும்‌ தேர்வு சரியானதாகும்‌. அதன்‌ இலகுச்சுட்டி 47% ஆகும்‌. எனினும்‌ 
23% ஆக மாணவர்கள்‌ (1) ஆவது தேர்வான பயிர்களின்‌ அறுவடை குறைவடையும்‌ என்பதை 
தெரிவு செய்துள்ளனர்‌. இது ஓசோன்‌ படைக்கும்‌ பாதிப்பை ஏற்படுத்தி புவியின்‌ மீது UV கதிர்களை 
வரச்செய்து பாதிப்பை ஏற்படூத்துகின்றது. 


K சதைச்சாறு தொடர்பாக வினவப்பட்டூள்ள 42 ஆவது வினாவின்‌ சரியான தேர்வு (4) ஆகும்‌. அதன்‌ 
இலகுதன்மை 47% ஆகும்‌. சதையச்‌ சாறினால்‌ முன்சிறுகுடலின்‌ pH பெறுமானம்‌ அதிகரிக்கும்‌. 
கொழுப்புக்களை குழம்பாக்குவதற்கு சதைச்சாறு உதவாது அதற்கு பித்தச்‌ சாற்றின்‌ மூலமாகவே 
நடைபெறுகிறது. புரோடியோலிடிக்‌ நொதியத்தில்‌ தொழிநீபடு நொதியங்களின்‌ முன்னோடியான 
திரிப்சினோஜன்‌, கைமோதிரிப்சினோஜன்‌ என்பவை சதைச்சாறின்‌ கூறுகளாகும்‌. சதைச்சாறினைப்‌ 


போல்‌ ஏனைய சமிபாட்டூச்‌ சாறுகளினதும்‌ சுரப்பு பரிவு நரம்பின்‌ தூண்டலினால்‌ அதிகரிக்கின்றது. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


K சாதாரண மனிதனின்‌ மண்டையோடு தொடர்பாக வினவப்பட்டூள்ள 44 ஆவது வினாவின்‌ இலகுதன்மை 
47% ஆகும்‌. சாதாரண மனிதனின்‌ மண்டையோட்டுக்‌ கொள்ளளவு கிட்டத்தட்ட 1.5/ ஆகும்‌. 
முலையுரு முலைஎன்பு மண்டையோட்டில்‌ நுதல்‌ என்புகளில்‌ உண்டு. முகப்பிரதேசத்தில்‌ 14 என்புகள்‌ 


காணப்படுகின்றன. மண்டையோடூ 8 என்புகளினால்‌ ஆனது. இதற்கேற்ப (1) ஆவது விடை சரியானதாகும்‌. 


x மனித சிறுநீரகத்தி தொடர்பாக வினவப்பட்டூுள்ள 46 ஆம்‌ வினவின்‌ இலகுதன்மை 40% ஆகும்‌. 
சிறுநீரகத்தியின்‌ ௮ண்மைமடிந்த சூழலுருவில்‌ கட்டாயமாக நீர்‌ மீள அகத்துறிஞ்சப்படும்‌. மேலும்‌ ADH 
உள்ளபோது சேய்மைமடிந்த குழலுருவில்‌ நீர்‌ மீள அகத்துறிஞ்சப்பட்டாலும்‌ ஹென்லேயின்‌ தடத்தில்‌ 
ஏறும்புயத்தில்‌ ஒருபோதும்‌ நீர்‌ மீள அகத்துறிஞ்சப்படுவதில்லை. ௮ண்மைமடிந்த குழலுருவில்‌ C1, 
HCO, , K* , யூரியா உயிர்ப்பாக மீள ௮கத்துறிஞ்சப்படும்‌. சிறுநீரகத்தின்‌ மேட்பட்டையில்‌ குறுகிய 
ஹென்லேயின்‌ தடமும்‌ மையவிழையத்தில்‌ சிறுநீரகத்தியின்‌ நீண்ட ஹென்லேயின்‌ தடமும்‌. உண்டு. 
Na’ மீள அகத்துறிஞ்சல்‌ எப்போதும்‌ உயிர்ப்பாகவே நிகழ்கின்றது. அது அண்மை, சேய்மை மடிந்த 
குழலுருவிலும்‌ ஹென்லேயின்‌ தடத்தில்‌ ஏறுபுயம்‌, இறங்குபுயம்‌என்பவற்றில்‌ நடைபெறும்‌. மனித 
சீறுநீரகத்தி மூலம்‌ நடைபெறும்‌ சிறுநீர்‌ உற்பத்திச்‌ செயன்முறை காரணமாக சிறுநீரகமானது குருதிக்‌ 
கனவளவு மற்றும்‌ குருதியமுக்கத்தை பேணுவதற்கு உதவுகின்றது. ஆகவே A, B கூற்றுகள்‌ 
தவறானதாகும்‌. 


@ இவ்வினாப்பத்திரத்தின்‌ இலகுதன்மை 30% - 39% உள்ள வினாக்களின்‌ எண்ணிக்கை 5 ஆகும்‌. 
அவ்வினாவின்‌ இலக்கங்களாவன 9, 24, 35, 36, 47 ஆகும்‌. 

x வினா இலக்கம்‌ 9 ஆனது அங்கிகளின்‌ கருக்கட்டல்‌ வகை தொடர்பாக வினவப்பட்டதாகும்‌. அதன்‌ 
சரியான விடை (3) ஆவது தேர்வாகும்‌. அதன்‌ இலகுதன்மை 31% ஆகும்‌. Platyhelminthes சகல 
அங்கிகளிலும்‌ அகக்கருக்கட்டல்‌ நடைபெறும்‌. Mollusca இல்‌ ௮௧, புறக்‌ கருக்கட்டல்‌ நடைபெறும்‌. 
ஆத்திரபோடாவில்‌ அநேகமாக அகக்கருக்கட்டலே நடைபெறும்‌. Condrichthyes (கசியிழைய மீன்கள்‌) 
அகக்கருக்கட்டலும்‌ Osteichthyes (என்பு மீன்கள்‌) புறக்கருக்கட்டலும்‌ நடைபெறும்‌. Amphibia 
வில்‌ புற மற்றும்‌ அகக்‌ கருக்கட்டலையும்‌ காட்டுவதுடன்‌ Ichthyophis இல்‌ அகக்கருக்கட்டலே 
நிகழ்கின்றது. AVES சகலதிலும்‌ அகக்‌ கருக்கட்டலையே காட்டுகின்றது. விளமீன்கள்‌ என்பு மீன்கள்‌ 
என இனங்கண்டிருத்தால்‌ இவ்வினாவுக்கு சரியான விடையைத்‌ தெரிவு செய்திருப்பர்‌. (4) ஆம்‌ 
தேர்வைத்‌ தெரிவு செய்தோர்‌ 34% ஆகும்‌. Amphibia அனைத்தும்‌ புறக்கருக்கட்டலை மட்டும்‌ 
காட்டுகின்றது எனக்‌ கருதியமையே இதற்குக்‌ காரணமாகும்‌. 


xX கருத்தடை தொடர்பாக வினவப்பட்டூள்ள 24 ஆம்‌ வினாவின்‌ சரியான தேர்வு (4) ஆகும்‌. அதன்‌ 
இலகுதன்மை 38% ஆகும்‌. IUD க்கள்‌ சூல்‌ கொள்ளளைத்‌ தடுக்காதெனினும்‌ உட்பதித்தலைத்‌ 
தடுக்கும்‌. டெபோ - புறோவெறா மூலம்‌ கருப்பையில்‌ உட்பதித்தலைத்‌ தடுப்பதுடன்‌ சூல்‌ 


கொள்ளலையும்‌ தடுக்கும்‌. 


* 35 ஆம்‌ வினா பயன்பாடும்‌ பகுப்பாய்வும்‌ தொடர்பான மதிப்பீட்டு வினாவாகும்‌. அதன்‌ 2,3,4,5 
ஆகிய தேர்வுகள்‌ நிச்சயமாக கூற முடியாததாக இருந்தாலும்‌ Q இனம்‌ P இனத்தின்‌ மீது மட்டும்‌ 
தங்கியுள்ளதாயின்‌ P இல்லாமல்‌ Q பெருமளவில்‌ பெருக முடியாது.” இங்கு சரியான தேர்வு (1) 
ஆகும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


* வினா இலக்கம்‌ 36 ஆனது IUCN வகைப்படுத்தலுக்குள்ளாக்கப்பட்ட அங்கிகளின்‌ விஞ்ஞான பெயர்கள்‌ 
தொடர்பான அறிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்குச்‌ சரியான விடை (1) ஆவது தேர்வாகும்‌. இதன்‌ 
இலகுதன்மை 39% ஆகும்‌. இதன்‌ வகைப்படுத்தலும்‌ மற்றும்‌ அதற்குரிய இனங்களும்‌ ஆசிரிய 


வழிகாட்டி நூலில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது. இவற்றை ஞாபகத்தில்‌ வைத்திருக்க முடியாததன்‌ காரணாக 
அதன இலகுச்சுட்டி குறைவடையக்‌ காரணமாகும்‌. 


x 30% ஐ விடக்‌ குறைவான இலகுச்சுட்டி கொண்ட வினாக்களின்‌ எண்ணிக்கை 6 ஆகும்‌. அவற்றில்‌ 
20% - 29% இடைப்பட்ட இலகுச்சுட்டியைக்‌ காட்டும்‌ வினாக்கள்‌ 8, 11, 12, 13, 45 ஆகும்‌. 34 ஆம்‌ 
வினாவின்‌ இலகுச்சுட்டி 12% ஆகும்‌. 


x உறிஞ்சிகள்‌ தொடர்பாக வினவப்பட்டூள்ள E ஆம்‌ வினாவின்‌ விடையாக உறிஞ்சிகள்‌ அற்ற 
Nematoda வைக்‌ குறிப்பிட முடியும்‌. இதன்‌ சரியான தேர்வு (3) ஆகும்‌. இதன்‌ இலகுச்சுட்டி 24% 
ஆகும்‌. Platyhelminthes இல்‌ Fasciola, Taenia போன்ற அங்கிகளும்‌ Annnelida வில்‌ அட்டையும்‌ 
சில Echinodermata வில்‌ குழாய்ப்பாதங்களும்‌ உறிஞ்சியைக்‌ கொண்டூள்ளன. மாணவர்களில்‌ 


34% ஆனோர்‌ (4) ஆம்‌ விடையான Mollusca வைத்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. கனவாய்‌, ஒக்டோபஸ்‌ 
ஆகியவை பல்உறிஞ்சிகளைக்‌ கொண்டுள்ளதை மாணவர்கள்‌ செயன்முறைச்‌ சோதனைகளில்‌ 


சரியான அவதானங்களைப்‌ பெறாததனால்‌ விளங்கிக்‌ கொண்டிருக்கவில்லை. 


வினா 11 ஆனது புற இயல்புகளைக்‌ கொண்டு ௮ங்கிகளை இனங்காண்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. 
அதன்‌ விடை (2) ஆவது தேர்வாக அமைவதுடன்‌ அதன்‌ இலகுச்சுட்டி 24% ஆகும்‌. சாம்பல்‌ 
மணலையில்‌ முதுகுப்புறச்‌ செட்டைகளைக்‌ கொண்டிருத்தலும்‌ டூனாவில்‌ வயிற்றுப்‌ பிரதேசத்தில்‌ கரிய 
நர்ப்பக்கமான பட்டிகளைக்‌ கொண்டிருப்பதும்‌ பாரையில்‌ குதச்‌ செட்டையிலிருந்து வேறாக்கப்பட்ட 
இரு முட்களைக்‌ கொண்டிருப்பதும்‌ சுறாவில்‌ பல்லுருத்தட்டுக்களும்‌ திருக்கையில்‌ தட்டையான 
உடலமைப்பு Ichthyphis இன்‌ இரு புறமும்‌ மஞ்சள்‌ பட்டியைக்‌ கொண்டிருப்பதும்‌ போன்ற அங்கிகளின்‌ 
ஒவ்வொன்றினது இயல்புகளை அறிந்திருப்பதால்‌ விடையைத்‌ தெரிவு செய்ய இலகுவாக அமையும்‌. 


x வினா 12 ஆனது விற்றமின்‌ வகைகளை அடிப்படையாகக்‌ கொண்டதாகும்‌. அதன்‌ சரியான விடை 
(4) ஆவது தேர்வாகும்‌. அதன்‌ இலகுச்சுட்டி 26% ஆகும்‌. ஈரலில்‌ கரட்டீனால்‌ விற்றமின்‌ A உம்‌ 
தோலிலுள்ள நெய்ச்சுரப்பியின்‌ சுரப்பில்‌ 7 - டிஹய்ட்ரோக்கொலஸ்டரோலினால்‌ UV கதிர்கள்‌ 
காணப்படும்‌ போது விற்றமின்‌ D உம்‌ தொகுக்கப்படுகின்றது. குடலிலுள்ள பற்றீரியாவினால்‌ 
உற்பத்தி செய்யப்படும்‌ விற்றமின்‌ K, போலிக்கமிலம்‌, பயோட்டின்‌ ஆகியவை குடலினால்‌ 
அகத்துறிஞ்சப்படுகின்றது. பச்சை நிறம்‌ மற்றும்‌ மஞ்சள்‌ நிற மரக்கறி, பழங்களில்‌ விற்றமின்‌ A 
உம்‌, தானிய வகையில்‌ விற்றமின்‌ B உம்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. விற்றமின்‌ D குறைபாடு 
காரணமாக பிள்ளைகளில்‌ ரிகட்சியாவும்‌ வளர்ந்தோருக்கு ஒஸ்ரியோமெலேசியாவும்‌ ஏற்படுகின்றது. 


இரைப்பைச்‌ சாரில்‌ B, அகத்துறிஞ்சப்படுவது அவசியமாகும்‌. 


x வினா 13 ஆனது மனித சுவாசத்தொகுதியுடன்‌ தொடர்பான அறிவை அறிந்துகொள்ள வினவப்பட்டதாகும்‌. 
இதன்‌ சரியான விடை (4) ஆகும்‌. அதன்‌ இலகுச்சுட்டி 24% ஆகும்‌. எனினும்‌ (2) ஆவது தேர்வை 
49% ஆனோர்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. சுவாசப்பையின்‌ கொள்ளளவு 6/ ஆகும்‌. எனினும்‌ ஆசிரியர்‌ 


வழிகாட்டல்‌ நூலில்‌ 5/ எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா 45 ஆனது மனித ஓமோன்‌ சிலவற்றுடன்‌ தொடர்பானதாகும்‌. இதன்‌ விடை (2) ஆவது 
தேர்வாகும்‌. இதன்‌ இலகுதன்மை 28% அகும்‌. 35% ஆனோர்‌ (5) ஆம்‌ தேர்வை தெரிவு 
செய்துள்ளனர்‌. எரித்திரோபொயிடின்‌ ஆனது செவ்வென்புமச்சையில்‌ செயற்பட்டு செங்குருதிச்‌ 
சிறுதுணிக்கைகளின்‌ உற்பத்தியைத்‌ தூண்டுகின்றது. புரோலக்ரின்‌ பால்‌ உற்பத்திக்கும்‌ ஒக்சிடோசின்‌ 
பால்விடூவித்தலுக்கும்‌ பங்களிப்புச்‌ செய்கிறது. குளுக்கோன்‌, கோட்டிசோல்‌ ஆகிய இரண்டும்‌ 
குருதியில்‌ குளுக்கோசு மட்டத்தை அதிகரிக்கச்‌ செய்யும்‌. ADH காணப்படும்போது சேய்மை 
மடிப்படைந்த குழலுருவில்‌ சேர்க்கும்‌ குழாயில்‌ நீர்‌ மீள அகத்துறிஞ்சப்படும்‌. அல்டஸ்ரோன்‌ மூலம்‌ 
சேய்மை மடிப்படைந்த குழலுருவில்‌ Nat அகத்துறிஞ்சப்படுவதை அதிகரிக்கின்றது. அதன்‌ மூலம்‌ 
நீர்‌ அகத்துறிஞ்சப்படுவதை அதிகரிக்கச்‌ செய்யும்‌. கல்சிடொனின்‌ குருதியில்‌ Ca? மட்டத்தைக்‌ 
குறைப்பதற்கு பராதைரொயிட்‌ ஓமோன்‌ குருதியில்‌ Ca” மட்டத்தை அதிகரிப்பதற்கும்‌ செயற்படுகிறது. 


வினா 34 இன்‌ மூலம்‌ உயிர்ப்பல்வகைமையின்‌ பரிணாமம்‌ தொடர்பாக வினவப்பட்டதாகும்‌. அதன்‌ 
விடை (3) ஆவது தேர்வாகும்‌. இலகுதன்மைச்சுட்டி 12% ஐ விடக்‌ குறைவானதாகும்‌. புவிவரலாற்றில்‌ 
ஓவ்வொரு யுகத்திலும்‌ தோன்றிய அங்கிக்‌ கூட்டங்களின்‌ தோற்றம்‌ தொடர்பாக மாணவரிடத்தில்‌ 


போதுமான அறிவு காணப்படவில்லை. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.2 வினாத்தாள்‌ Il உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான தகவல்கள்‌ 


2.2.1 வினாத்தாள்‌ 1] - கட்டமைப்பு 


நேரம்‌ 03 மணித்தியாலங்கள்‌. மொத்தப்‌ புள்ளிகள்‌ 100 


பகுதி 1 இவ்வினாத்தாள்‌ அமைப்புக்‌ கட்டுரைவகை, கட்டுரைவகை என இரண்டு 
பகுதிகளைக்‌ கொண்டது. 


பகுதி A 
நான்கு அமைப்புக்‌ கட்டுரைவகை வினாக்கள்‌. எல்லா வினாக்களுக்கும்‌ 
விடை எழுத வேண்டும்‌. ஒரு வினாவுக்கு 100 புள்ளிகள்‌ வீதம்‌ 400 புள்ளிகள்‌ 


ஆறு கட்டுரைவகை வினாக்கள்‌. நான்கு வினாக்களுக்கு விடை எழுத 
வேண்டும்‌. ஒரு வினாவின்‌ சரியான விடைக்கு 150 புள்ளிகள்‌ வீதம்‌ 600 
புள்ளிகள்‌ 


வினாத்தாள்‌ 11 இன்‌ மொத்தப்புள்ளி 1000 + 10 = 100 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.2.2. வினாத்தாள்‌ 11 - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ 
தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிபுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


வினாத்தாள்‌ II இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்பு வரைபு 2, 3, 4.1, 4.2, 4.3 என்ற 


முறையில்‌ ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. வினாவுக்குப்‌ பொருத்தமான வரைபு உரிய வினாக்களின்‌ 
அவதானிப்பு, முடிவுகள்‌ என்பனவற்றுடன்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 





பகுதி À - அமைப்புக்‌ கட்டுரை 


01. (A) G) நீரானது உயிர்‌ வாழ்வதற்கான அத்தியாவசிய கூறொன்றாகும்‌. அத்துடன்‌ உயிர்ப்பதார்த்தங்களில்‌ 
மிக ஏராளமாகக்‌ காணப்படும்‌ அசேதனச்‌ சேர்வையும்‌ அதுவேயாகும்‌. உயிரினங்களில்‌ நீரின்‌ 


இரண்டு பிரதான தொழில்களைக்‌ குறிப்பிடுக? 


உ முதலுருவின்‌ கூறு 


e e e e e e e J e @e e e 0 e 0 e e e SS SS e € ° e€ € 0 e e 0 oe o o o e e e e o oo 
@ e e e e e oe oe oe oe oe o e e oe e e e 0 o oe e oe e e 0° e e e e 0 o e e e e e e e e e oe ° oe e e oe e ° oe e 0 oe oe 0 oe உ e e e e 0 o o o o o e oe eo e ooo 
@ e e e e e oe oe oe o o o o o o oe e oe o o o o o o o o o o o o o o o o o o o oe o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o ooo ர ட. 


e oe e e e e oe oe o o o o o o oe o oe o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o oo ௨௨௨.௨ ௨௨௨௨ ௨௨௨௨௨ 


(ஏதாவது இரண்டு) 2%212புள்ளிகள்‌) 


(i) உயிரங்கிகளில்‌ வெப்பநிலை மாற்றங்களை நிதானப்படுத்துவதற்கு உதவும்‌ நீரின்‌ இயல்புகள்‌ 
இரண்டினைப்‌ பெயரிடுக? 


உ உயர்‌ தன்வெப்பக்‌ கொள்ளளவு 


உ உயர்‌ ஆவியாதலின்‌ மறைவெப்பம்‌ ( 2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


e oe e e e oe oe e e o o oe o o o oe o o o o o oe o o o o o o o o o o o o oe o o o o o o o o o o o o o eo o o o o o o o o o o o o ௨௨௨௨௨௨ த 


(11) தாழ்த்தும்‌ வெல்லங்களான இரண்டு இருசக்கரைட்டுகளைப்‌ பெயரிடுக? 


உ மோல்ற்றோசுய 


e oe e உ oe oe e oe o o oe o o o oe o o o o oe o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o oo o o o o o o ன த அ த த 


e இலக்டோசு ( 2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(iv) மிகப்‌ பல நொதியங்கள்‌ உயர்‌ வெப்பநிலைகளில்‌ இயல்புமாற்றத்தினால்‌ உயிரியல்‌ ரீதியில்‌ 
செயலற்றுப்போகின்றன. இதற்குப்‌ பங்களிப்பு செய்யும்‌ நொதிய மூலக்கூறின்‌ இரண்டு பெளதிக 
மாற்றங்களைக்‌ குறிப்பிடுக? 


உ உயிர்ப்புத்‌ தானத்தின்‌ கட்டமைப்பில்‌ மாற்றம்‌ 


e o e e e e oe oe உ oe oe e oe o o oe o oe o o oe oe o o oe oe oe o o o o o o o eo o o o o o o o o oe o o o o o o o o o o o o o o o o o o o o ௨௨௨௨௨௨ த ௨௨௨௨ 


( 2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(1)  நியூக்கிளியோரைட்‌ ஒன்றின்‌ மூன்று ஆக்கக்கூறுகளையும்‌ பெயரிடூக? 


உ பெந்தோஸ்‌ வெல்லம்‌ 


e e e e e o o oe e e உ o o oe oe e o o e o o oe o o o o o oe o o o o o o oe o o o o e o o o o o e o o o o e o eo o o o o o o o o ௨௨௨௨௨ ௨ ௨௨௨௧௨.௨ ௨௨ 


e பொஸ்பேற்‌ கூட்டம/ PO, (3 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(vi) ஒளித்தொகுப்பின்‌ ஒளித்தாக்கங்களின்போது தோற்றுவிக்கப்படும்‌ இரண்டு நியூக்கிளியோரைட்டுகளைப்‌ 
பெயரிடூக? 
e ATP e NADPH (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(vi) ஓர்‌ உயிர்கலத்தின்‌ அனுசேபத்தின்போது தோற்றுவிக்கப்படும சில பதார்த்தங்களின்‌ நஞ்சகற்றலில்‌ 
ஈடுபடும்‌ இரண்டு புன்னங்கங்களைப்‌ பெயரிடுக? 


e பேரொட்சிசோம்கள்‌ 


ப e e e e e e SS e @e e oe 0 e oe e e e e e e ç ° e e 0 e e ° e e e e oe e oe e o o oe o e eo e oe ooo 


உ மழமழப்பான (அழுத்தமான) ௮கமுதலுருச்சிறுவலை (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(viii) ஒட்டுக்கலவிழையத்தின்‌ இரண்டு பிரதான சிறப்பியல்புகளைக்‌ குறிப்பிடுக? 


உ கல மூலைகளின்‌ தடிப்புகள 


உட oe oe e oe oe o o o o o o oe o o o o o o o eo o o o o o o o o o o o o oe o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o ௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨௨௨௨௨ 


உ குறுக்குவெட்டில்‌ பல்கோண வடிவம்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
வல்‌ ts cis சண கா்‌ உனா eas த கள சத உரப்‌ (ஏதாவது இரண்டு) 


(B) (i) தூளியங்கள்‌ என்றால்‌ என்ன? 
உ புறத்தில்‌ பிறந்த (தூளியந்தாங்கிகளில்‌ தோந்றுவிக்கப்படும்‌) 
உ வித்திகள்‌ (ஏதாவது 2% 2 1/2 புள்ளிகள்‌) 


(ii) தூளியங்கள்‌ காணப்படக்கூடிய பங்கசு இராச்சியத்தின்‌ கணத்தைப்‌ பெயரிடுக? 

உ ௮சுக்கோமைக்கோட்டா (1% 2 1/2 புள்ளிகள்‌) 
(iii) மேலே (B) Gi) குறிப்பிட்ட கணத்தில்‌ காணப்படும்‌ மற்றைய வித்தி வகையைப்‌ பெயரிட்டு அதன்‌ 

தொழிலைக்‌ குறிப்பிடுக? 
வித்தி வகை தொழில்‌ 

உ கோணிவித்திகள்‌ உ இலிங்கமுறை இனப்பெருக்கம்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(iv) இயங்குவித்தி என்றால்‌ என்ன? 

உ இலிங்கமில்‌ இனப்பெருக்கத்தில்‌ ஈடுபடும்‌ சவுக்குமுளையுள்ள 

வித்திகள்‌/ இனப்பெருக்கக்‌ கட்டமைப்பு 


@ e e e e oe oe oe o o oe oe e oe o oe o o o o o e oe o o o o o o o o o oe oe o o o o o o o oe oe o o o o o o o o o o o o o o o oe o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o o ௨௨௨௨௨௮௨௨௨௨ ௨௨௨௨ 


(1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(1)  இயங்குவித்திகள்‌ காணப்படும்‌ பங்கசுக்கள்‌ இராச்சியத்தின்‌ கணத்தைப்‌ பெயரிடூக? 
உ கிற்றிரிடியோமைக்கோட்டா (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(C) 1) விலங்குகளிடையே காணப்படும்‌ சில கட்டமைப்புக்கள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


(a) உணர்கொம்புகள்‌ (b) பரிசக்கொம்புகள்‌ (c) நச்சு உகிர்கள்‌ / நச்சு கொடுக்குகள்‌ 
(d) கண்கள்‌ (6) சிலிர்முட்கள்‌ 

பின்வரும்‌ விலங்குகளில்‌ மேற்குறிப்பிட்ட கட்டமைப்புகளில்‌ எது / எவை காணப்படும்‌ எனக்‌ 
குறிப்பிடுக? 

1. மட்டத்தேள்‌ உணர்கொம்பு, நச்சு உகிர்கள்‌, கண்கள்‌ (3 x 2 1/2 புள்ளிகள்‌) 
11. தேள்‌ நச்சு கொடுக்குகள்‌, கண்கள்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
HII. ஒட்டை கண்கள்‌ (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 
IV. Nereis பரிசக்கொம்புகள்‌, கண்கள்‌, சிலிர்முட்கள்‌ (3 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(ர) Bipalium டீனியடரை௮இ நொருங்கு நட்சத்திரம்‌ ஆகியவற்றிற்கிடையே உள்ள ஒரு பிரதான 
கட்டமைப்புக்குரிய ஒத்ததன்மையைக்‌ குறிப்பிடுக? 


உ குதம்‌ இல்லாதிருத்தல்‌ (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(ii) பின்வரும்‌ இயல்புகளைக்‌ காட்டும்‌ முள்ளந்தண்டு விலங்கு வகுப்பைப்‌ / வகுப்புகளைப்‌ பெயரிடூக? 


(a) புறக்கருக்கட்டல்‌ ஓஸ்டிக்தீஸ்‌ , அம்பிபியா (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(b) உகிர்களில்‌ ரகங்களில்‌) 
ரெப்தீலியா, ஆவேஸ்‌, மம்மேலியா (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
முடிவடையும்‌ விரல்கள்‌ 
(C) பற்கள்‌ காணப்படாமை ஆவேஸ்‌ (1% 2 1/2 புள்ளிகள்‌) 


(மொத்தம்‌ 40% 2 1/2 100 புள்ளிகள்‌) 


1 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிபுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


1 ஆம்‌ வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ வினா 1 இற்கு 97% ஆன பரீட்சார்த்திகளில்‌ 
விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 100 புள்ளிகள்‌ 
வழங்கப்பட்டன. 
இதில்‌, 00- 25 வகுப்பாயிடையில்‌ 23% 

26 - 50 வகுப்பாயிடையில்‌ 52% 

51 - 75 வகுப்பாயிடையில்‌ 23% 

76 - 100 வகுப்பாயிடையில்‌ 2% 
ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 
இவ்வினாவிற்கு 75 இற்கு மேலானோர்‌ 2% 
பெற்றுள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 25 அல்லது 


0: 0: 6-6-6 
55 


அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளி பெற்றவர்கள்‌ 23% 
ஆகும்‌. பரீட்சார்த்திகளில்‌ 26-50 இடைப்பட்டோர்‌ 
52% ஆகும்‌. 





ராரா (a) | (b) | (c) 
(ü) | (ü) | (Hi) | (iv) | (v) | (vi) | (vii) (viii) (i) | (ti) | (iii) | (iv) | (v) (i) (ii (iti) 
(B) 


1ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





x இவ்வினாவில்‌ 21 உபபிரிவுகள்‌ காணப்படுவதுடன்‌ அவற்றின்‌ இலகுதன்மை 41% ஆகும்‌. இலகுதன்மை குறைந்த 
பிரிவு 11 உள்ளன. இவ்வினாவில்‌ மிக இலகுவானது (B) (iv) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 6% ஆகும்‌. இலகுவான 
உபபிரிவு (A) (v) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 79% ஆகும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா AG) பகுதியின்‌ உயிர்ப்பதார்த்தங்களில்‌ பெருமளவிலுள்ள அசேதனச்‌ சேர்வையான நீரின்‌ 
பிரதான தொழில்கள்‌ எவை என வினவப்பட்டூள்ளன. பாடத்திட்டத்தில்‌ நீரின்‌ பிரதான தொழில்கள்‌ 4 
குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும்‌ இப்பகுதிக்கான இலகுதன்மை 45% மட்டுமேயாகும்‌. அநேகமானவர்கள்‌ 
நீரின்‌ பிரதான தொழில்களுக்குப்‌ பதிலாக வேறு தொழில்களை விடைகளாக முன்வைத்துள்ளதனால்‌ 
இலகுதன்மை குறைவடையக்‌ காரணமாக அமைந்துள்ளது. A (11) உயிரங்கிகளில்‌ வெப்பநிலை மாற்றங்களை 
நிதானப்படுத்துவதற்கு உதவும்‌ நீரின்‌ இயல்புகள்‌ இரண்டான “உயர்த்தன்வெப்பக்‌ கொள்ளளவு”, “உயர்‌ 
ஆவியாதலின்‌ மறைவெப்பம்‌ “என்பவை வழங்கப்பட்டூள்ளன. எனினும்‌ அநேக மாணவர்கள்‌ “உயர்‌” என்னும்‌ 
சொல்லை எழுதியிருக்கவில்லை. ஆவியாதலின்‌ மறைவெப்பத்திற்குப்‌ பதிலாக உருகலின்‌ மறைவெப்பம்‌ 
என எழுதியிருப்பதனால்‌ இலகுதன்மை குறைந்த மட்டத்தில்‌ அமைந்துள்ளது. நீரின்‌ உயர்தன்வெப்பக்‌ 
கொள்ளவு, ஆவியாதல்‌ மறைவெப்பம்‌ காரணமாக உயிர்க்கலங்கள்‌ போன்ற நீர்த்தொகுதயின்‌ வெப்பநிலை 
]°C இனால்‌ மாற்றுவதற்கு தொகுதியில்‌ பெருமளவு வெப்பமாற்றம்‌ நிகழ வேண்டும்‌. ஆகவே உயிர்‌ 
உடலிலுள்ள வெப்பநிலை மாறாமல்‌ வைத்திருப்பதற்கு அனுசேப வேகம்‌ நியம மட்டத்தில்‌ பேணுவது 
அவசியமாகும்‌. 


வினா A (1) இல்‌ உயர்வெப்பநிலையில்‌ நொதியங்களின்‌ இயல்புக்கு பெளதிக மாற்றங்களைக்‌ குறிப்பிடும்படி 
வினவப்பட்டுள்ளது. இவ்வினாவிற்கான இலகுதன்மை 15% ஆகும்‌. இங்கு விடைகளாக “உயிர்த்தானத்தின்‌ 


கட்டமைப்பு மாற்றம்‌”, “முப்பரிமாண அமைப்பு மாற்றம்‌” என சரியான கலைச்சொற்களைப்‌ பயன்படுத்தாமல்‌ 
வேறு மாற்றுச்‌ சொற்களைப்‌ பயன்படூத்தப்பட்டிருப்பதன்‌ காரணமாக சரியான விடை வழங்குதல்‌ இழிவு 


மட்டத்தில்‌ உள்ளது. 


வினா A (vi) பகுதியில்‌ ஒளித்தாக்கத்தின்‌ போது தோற்றுவிக்கப்படும்‌ நியுக்கிளியோரைட்டுக்கள்‌ ATP, 
NADPH என்பவையாகும்‌. எனினும்‌ NADPH இற்குப்‌ பதிலாக NADH, NADP, NADPH, என பிழையாக 
விடையளித்துள்ளனர்‌. ATP என்பது நைபோவெல்லம்‌ கொண்ட மொனோ நியுக்கிளியோரைட்டாகும்‌. 
NADPH என்பது றைபோ வெல்லம்‌ கொண்ட டய்நியுக்கிளியோரைட்டாகும்‌. 


வினா A (VI) கல அனுசேபத்தில்‌ தோற்றுவிக்கப்படும்‌ சில பதார்த்தங்களில்‌ நஞ்சகற்றலில்‌ ஈடுபடும்‌ 
புன்னங்கங்களாக பேரொட்சிசோம்கள்‌, அழுத்தமான அகக்கலவுருச்சிறுவலை என்பவையாகும்‌. 
பேரொட்சிசோம்கள்‌ கலங்களில்‌ தோற்றுவிக்கப்படும்‌ பேரொட்சைட்டுக்களை நஞ்கசற்றும்‌. இவ்வினாப்‌ 
பகுதியின்‌ இலகுதன்மை 62% ஆகும்‌. இங்கு சிலர்‌ விடையாக “இலைசசோம்‌” என எழுதியிருந்தனர்‌. 
சிலர்‌ SER என்னும்‌ நியமக்‌ குறியீடுகள்‌ அல்லாதவைகளைப்‌ பயன்படுத்தியும்‌ அழுத்தமான சொல்லைப்‌ 
பயன்படுத்தாமல்‌ “அகக்கலவுருச்சிறுவலை என மட்டும்‌ எழுதியிருந்ததாலும்‌ புள்ளிகள்‌ குறைவடையக்‌ 


காரணமாகின. 


A (vili) ஒட்டுக்கலவிழையத்தின்‌ பிரதான இயல்புகள்‌ வினவப்பட்டூள்ள இவ்வினாவின்‌ இலகுதன்மை 36% 
ஆகும்‌. சரியான விடை இழிவுமட்டத்தில்‌ இருப்பதற்கு பிரதான காரணங்கள்‌ சில கீழே தரப்பட்டுள்ளன. 


உ “கலமூலைகள்‌ தடிப்படைதல்‌” இற்குப்‌ பதிலாக “கலமூலைகள்‌ இலிக்னினால்‌ தடிப்படைதல்‌” என 
எழுதியிருப்பது தவறானதாகும்‌. ஒட்டுக்கலவிழையத்தில்‌ முதநீசுவர்‌ மாத்திரம்‌ காணப்படுவதுடன்‌ 
அது பெக்டீன்‌ மற்றும்‌ செலுலோசினால்‌ ஆனது. ஓட்டுக்கலவிழைய கலச்சுவரில்‌ இலிக்னின்‌ 
காணப்படாது. புள்ளிவழங்கள்‌ திட்டத்திற்கமைய ஓட்டூக்கலவிழையத்தின்‌ குறுக்குவெட்டில்‌ 
“பல்கோண வடிவம்‌” என விடையாக வழங்கப்பட்டூள்ளது. எனினும்‌ மாணவர்கள்‌ “குறுக்குவெட்டு” 
என்னும்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தாமல்‌ “கலப்பல்கோன வடிவம்‌” என மாத்திரம்‌ விடையளித்ததால்‌ 


புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


பகுதி B (1) இல்‌ தாளியங்கள்‌ என்றால்‌ என்ன? என வினவப்பட்டூள்ளது. இதன்‌ இலகுதன்மை 22% 
ஆகும்‌. தூளியங்கள்‌ என்பது புறத்தில்‌ பிறந்த / தூளியத்தாங்கிகளில்‌ தோற்றுவிக்கப்படூம்‌ இலிங்கமில்‌ 
வித்திகளாகும்‌. “தூளிதாங்கியின்‌ மீது” என்பதற்குப்‌ பதிலாக “தூளியத்தாங்கியினுள்‌” என எழுதியதாலும்‌ 
புள்ளிகளை இழந்தனர்‌. மேலும்‌ வித்திகள்‌ என வரைவிலக்கணப்படுத்தாமல்‌ முழுமையற்ற விடைகள்‌ 
முன்வைத்ததனால்‌ புள்ளிகளை இழந்தனர்‌. 


B (11), மற்றும்‌ (v) இல்‌ முறையே தூளியங்கள்‌, இயங்குவித்திகள்‌ காணப்படக்‌ கூடிய பங்கசு இராச்சியத்தின்‌ 
கணத்தைப்‌ பெயரிடும்படி கூறப்பட்டுள்ளது. கணத்தின்‌ பெயரைச்‌ சிக்கலான முறையில்‌ மாற்றி 
எழுதுவதன்‌ காரணமாக புள்ளிகள்‌ வழங்கப்படவில்லை. அமைந்துள்ளது. அந்தந்த பங்கசு கணத்திற்குரிய 
உதாரணங்களை சரியான முறையில்‌ ஞாபகத்தில்‌ வைத்திருக்கக்‌ கூடிய முறையில்‌ மாணவர்கள்‌ 
பொருத்தமான கற்றல்‌ கற்பித்தல்‌ முறைகளை பின்பற்ற வேண்டும்‌. வினா (1) ஆனது இயங்குவித்தியை 
வரைவிலக்கணப்படுத்தும்படி வினவப்பட்டூள்ளது. இதன்‌ இலகுதன்மை 6% ஆகும்‌. இங்கு முழுமையற்ற 


வரைவிலக்கணங்களை முன்வைக்காததன்‌ காரணமாகவும்‌ குறைவான புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


பங்கசு இராச்சியம்‌ தொடர்பான வினாவிற்கு விடையளித்தமை பொதுவாக குறைவான மட்டத்தில்‌ 


இருக்கின்றதைக்‌ காணலாம்‌. 


C (1) விலங்குகளிடையே காணப்படும்‌ சில கட்டமைப்புகள்‌ தொடர்பாக வினவப்பட்டூள்ள வினாவின்‌ 
விடைக்கான இலகுதன்மை 35% ஆகும்‌. இங்கு மட்டத்தேள்‌, தேள்‌, அட்டை Nereis என்பவற்றில்‌ 
காணப்படக்கூடிய கட்டமைப்புகளை சரியாகப்‌ பெயரிட முடியாதுள்ளனர்‌. ஒவ்வொரு கணத்திலும்‌ 
உள்ள விலங்குளின்‌ புற இயல்புகள்‌ அல்லது கட்டமைப்பு தொடர்பான அறிவு மாணவர்களிடையே 
காணப்பட வேண்டும்‌. இதற்கு அங்கிகளின்‌ பல்வகைமை என்னும்‌ 3 ஆவது அலகிற்கு எடுத்துரைக்கப்பட்ட 


செயன்முறைச்‌ செயற்பாடுகளை திட்டமிட்டுச்‌ செயற்படுத்த ஆசிரியர்கள்‌ முற்பட வேண்டும்‌. 


C (1) பகுதியில்‌ நொருங்கு நட்சத்திரம்‌, Bipalium ஆகியவற்றுக்கிடையே உள்ள ஒரு பிரதான 
கட்டமைப்புக்குரிய ஒத்ததன்மையைச்‌ சரியாக எழுதுவதற்கு அநேகமானோரால்‌ முடியவில்லை. 
இவ்வினாவிற்கு சரியாக விடையளித்தமைக்கான இலகுதன்மை 15% ஆகும்‌. இங்கு விடையாக “குதம்‌ 
இல்லாதிருத்தல்‌” என வழங்கப்பட்டூள்ளது. நொருங்கு நட்சத்திரம்‌, Bipalium ஆகிய இரண்டு விலங்குகளிலும்‌ 
பூரணமற்ற சமிபாட்டுத்தொகுதி அமைந்துள்ளது. அதாவது உணவுப்‌ பாதையில்‌ வாய்‌ காணப்பட்டாலும்‌ 


குதம்‌ காணப்படுவதில்லை. ஆகவே “குதம்‌ காணப்படுவதில்லை” என்னும்‌ விடை சரியானதாகும்‌. 


பகுதி (111) இல்‌ முள்ளந்தண்டு விலங்கு வகைகள்‌ கொண்டுள்ள இயல்புகளைச்‌ சரியாக மனதில்‌ 
வைத்திருப்பதபற்கு குறைவான சதவீதத்தைக்‌ கொண்ட மாணவர்களாலே முடிந்துள்ளது. இவ்வினாப்பகுதியின்‌ 
விடைக்கான நியம இலகுதன்மை 40% ஆகும்‌. இவ்வாறான குறைபாடுகள்‌ அநேகமானவற்றை 
செயன்முறைச்செயற்பாடுகளில்‌ மாணவர்களை ஈடுபடுத்துவதன்‌ மூலம்‌ வெற்றிகொள்ள முடியும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2 ஆம்‌ வினா 


02. (A) G) (a) போசணை என்றால்‌ என்ன? 


உ சக்தி, காபன்‌ / பதார்த்தம்‌ ஆகியவற்றைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ செயன்முறை 


(b) தற்போசணிகளுக்கும்‌ பிறபோசணிகளுக்குமிடையே காணப்படும்‌ பிரதான வேறுபாடு யாது? 
உ தற்போசணிகளில்‌ காபன்‌ மூலம்‌ அசேதனக்‌ காபன்‌ / CO, ஆகும்‌. அதேவேளை 
பிறபோசணிகளில்‌ காபன்‌ மூலம்‌ சேதனக்‌ காபன்‌ ஆகும்‌. 
உ தற்போசணிகள்‌ தமது உணவை தாமே தயாரிக்கக்‌ கூடியன; அதேவேளை 
பிறபோசணிகள்‌ ஏனைய அங்கிகள்‌ தயாரித்த உணவில்‌ தங்கியிருப்பவை. 
(1 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(ii) (a) ஓரட்டிலிலிலுண்ணுமியல்பு என்றால்‌ என்ன? 
உ ஓர்‌ அங்கிக்கு நன்மையையும்‌ மற்றைய அங்கிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாததுமான 
வெவ்வேறு இனங்களைச்‌ சேர்ந்த இரு உயிரங்கிகளிடையே காணப்படும்‌ ஈட்டம்‌ / 
உ ஓர்‌ அங்கிக்கு நன்மையையும்‌ மற்றைய அங்கிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாததுமான 
ஒன்றியவாழ்வுக்குரிய ஈட்டம்‌ 


(1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(b)ஓரட்டிலிலிலுண்ணுமியல்பானது ஒன்றுக்கொன்று துணையாகுந்‌ தன்மையிலிருந்து எவ்வாறு 
வேறுபடுகின்றது? 

உ ஓரட்டிலிலிலுண்ணலில்‌ ஒரு அங்கி மட்டுமே நன்மையைப்‌ பெறும்‌ அதேவேளை 
ஒன்றுக்கொன்று துணையாகும்‌ தன்மையில்‌ இரு அங்கிகளும்‌ நன்மையைப்‌ பெறும்‌. 

(1 2 1/2 புள்ளிகள்‌) 
(iii) (a) மனிதருடைய உணவில்‌ நாரின்‌ இரண்டு தொழில்களைக்‌ குறிப்பிடுக. 

உ சுற்றுச்சுருக்கைத்‌ தூண்டும்‌ 

உ பசியார்வத்தைத்‌ திருப்திப்படூுத்துவதந்கு உதவும்‌ / உணவுக்கு பருமனைக்‌ 
கொடுக்கக்கூடியது. 

உ மலச்சிக்கலைத்‌ தடுக்கும்‌ 


உ ° தரக்குடலுக்குரிய ஒழுங்கீனங்களைத்‌ தடுக்கும்‌. (ஏதாவது இரண்டு 2% 2 1/2 புள்ளிகள்‌) 


(b) விற்றமின்கள்‌ என்றால்‌ என்ன? 





உ (சாதாரண) அனுசே நகும்‌ மிகச்சிறியளவுகளில்‌ தேவைப்படும்‌ 


சேதனப்‌ பதார்த்தங்கள்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(c) மனிதனில்‌ பின்வரும்‌ ஒழுங்கீனங்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ பொறுப்பானது எவ்விற்றமினின்‌ 
குறைபாடாகும்‌? 
குருட்டுத்‌ தன்மை : விற்றமின்‌ &/றெட்டினோல 
வாயைச்‌ சுற்றி தோல்‌ வெடித்தல்‌ : விற்றமின்‌ B,/ றைபோபிளேவின்‌ — (Qx21⁄2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(iv) (8) சுற்றுச்சுருக்கு என்றால்‌ என்ன? 
உ நீள்பக்க மற்றும்‌ வட்டத்தசைகளில்‌ மாறிமாறி நடைபெறும்‌ சுருக்கம்‌ காரணமாக ஏற்படூம்‌ 
அலை போன்ற / சந்தத்துக்குரிய (உணவின்‌ அசைவை ஏற்படுத்தும்‌) அசைவு. 
(1 ௬ 2 1/2 புள்ளிகள்‌) 
(b) மனித உணவுக்‌ கால்வாயில்‌ அவ்பக்கின்‌ பின்னலின்‌ அமைவிடத்தைக்‌ குறிப்பிடுக? 


உ (மஸ்கியூலறிஸ்‌ எக்ஸ்ரேனா இண்)நீள்பக்க மற்றும்‌ வட்டத்தசைப்‌ படைகளிடையே 


(1%21/2 புள்ளிகள்‌) 
(v) (a) எந்தரோகாஸ்ரறோனின்‌ இரண்டு தொழில்களைக்‌ குறிப்பிடுக? 
உ இரைப்பையின்‌ அசைவைக்‌ குறைக்கும 
உ இரைப்பைச்‌ சாறு சுரத்தலை நிரோதிக்கும்‌ (2 ௬ 2 1/2 புள்ளிகள்‌) 


(b) மனித சடைமுளைகளின்‌ எந்தரோசைற்றகனில்‌ மாத்திரம்‌ காணப்படும்‌ இரண்டு சமிபாட்டு 
நொதியங்களைப்‌ பெயரிடூுக. 
உ சுக்கிரேசு மோல்ற்றேசு, இலக்றேசு, அமைனோபெப்பிடேசு, துவிபெப்பிடேசு, 
நியூக்கிளியோடைடேசு (ஏதாவது இரண்டு 2% 2 1/2 புள்ளிகள்‌) 
(B) G) கழிவகற்றல்‌ என்றால்‌ என்ன? 


உ உடலிலிருந்து அனுசேபக்‌ கழிவு விளைபொருட்களை அகற்றுதல்‌ (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(ii) குருதிக்கலன்களுடன்‌ நெருங்கிய தொடர்பைக்‌ கொண்ட முள்ளந்தண்டற்ற கழிவகற்றல்‌ கட்டமைப்பு 
ஒன்றைப்‌ பெயரிடுக. 


உ கழிநீரகங்கள்‌ (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(iii) (a) மனித சிறுநீரகத்திகளின்‌ இரண்டு வகைகளையும்‌ பெயரிடூக. 
உ மேற்பட்டைக்குரிய சிறுநீரகத்தி 
உ மையவிழைய அண்மை சிறுநீரகத்தி (2x2 1/2 புள்ளிகள்‌) 


(b) கலன்கோளத்திலிருந்து மனித சிறுநீரகத்தியின்‌ அண்மை மடிந்த குழலுருவுக்குள்‌ உட்புகுவதற்கு 
திரவம்‌ எக்‌ கலப்படைகளினூடாச்‌ செல்ல வேண்டும்‌? 
உ கலன்கோளத்தின்‌ அல்லது கலன்கோள மயிர்த்துளைக்குழாயின்‌ சுவர்‌/ 
எளிய செதில்மேலணழ, போமனின்‌ உறையின்‌ உட்சுவர்‌ /எளிய செதில்‌ மேலணி 


(1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(iv) (a) மனித சிறுநீரகத்திக்குள்‌ சுரக்கப்படும்‌ கழித்தற்‌ பொருள்‌ ஒன்றைப்‌  பெயரிடுக. 
e கிரியேற்றினைன்‌ (1௬ 2 1/2 புள்ளிகள்‌) 


(b) மனித சிறுநீரகத்திக்குள்‌ மந்தமான முறையில்‌ மீளகத்துறிஞ்சப்படும்‌ இரண்டு அயன்களைப்‌ 
பெயரிடுக. 


e CI, HCO 3° K* (ஏதாவது இரண்டு 2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(v) மனித சிறுநீரகத்தியில்‌ கட்டுப்பட்ட நீர்‌ மீள்‌ அகத்துறிஞ்சலின்‌ அமைவிடம்‌ யாது? 


உ அண்மை மடிந்த குழலுரு (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(C) ü) (a) மனிதனில்‌ காற்றோட்டத்தின்‌ பிரதான தொழில்‌ யாது? 
உ சிற்றறைக்கு CO, இனை விநியோகித்தலும்‌ (சிற்றறையிலிருந்து) CO, இனை 
வெளியேற்றலும்‌. (1%21/2 புள்ளிகள்‌) 
(b) ஓய்வு நிலையின்‌ போது மனிதனில்‌ சாதாரண மூச்சுவிடலில்‌ பயன்படுத்தப்படும்‌ பிரதான 
தசைகள்‌ எவை? 
உ வெளிப்பழுவிடைத்‌ தசைகள்‌ 
உ பிரிமென்றகடு (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(ii) (a) ஓய்வு நிலையில்‌ சுகதேகியான வயதுவந்த ஒரு மனிதனின்‌ சராசரி சுவாச வீதம்‌ யாது? 
உ நிமிடத்திற்கு 12- 15 வட்டங்கள்‌ / நிமிடத்திற்கு 12- 15 மூச்சுகள்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(b) மனித மூக்கின்‌ மூன்று சுவாசத்‌ தொழில்களைக்‌ குறிப்பிடூக.. 
உ ஈரப்பதனாக்கல்‌ 
உ வடிகட்டல்‌ / தூய்மையாக்கல்‌ / துகள்களை அகற்றல்‌ 
உ சுவாச வளியைச்‌ சூடாக்கல்‌ 


உ சுவாச வாயுக்களைக்‌ கடத்தல்‌ (ஏதாவது மூன்று 3% 2 1/2 புள்ளிகள்‌) 
(iii) (a) மனிதனில்‌ மூச்சுவிடுதலைக்‌ கட்டுப்படுத்தும்‌ பிரதான காரணி யாது? 
உ (குருதியில்‌) CO, இன்‌ பகுதியமுக்கத்தின்‌ உயர்வு / (குருதியில்‌) CO, இன்‌ செறிவின்‌ 


உயர்வு / கைபெகப்நியா (hypercapnia) (1 x2 1/2 புள்ளிகள்‌) 


(b) ஏதாயினும்‌ ஒரு சுவாச நிறப்பொருளின்‌ முக்கிய இயல்பு யாது? 
உ உயர்வான CO, பகுதி அமுக்கத்தில்‌ / செறிவில்‌ உடன்‌ இணையக்கூடியதும்‌, தாழ்வான 


CO, பகுதி அமுக்கத்தில்‌ / செறிவில்‌ CO, ஐ விடூவிக்கக்கூடியதுமான ஆற்றல்‌ 


(1%2 1/2 புள்ளிகள்‌) 
(iv) (a) மனித சுவாசக்‌ கால்வாயின்‌ சீதத்தின்‌ இரண்டு தொழில்களைக்‌ குறிப்பிடுக. 
உ துகள்களை சிறைப்பிடித்தல்‌ 
உ வளியை ஈரப்பதனாக்கல்‌ / வளியை ஈரலிப்பாக்கல்‌. (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(b) மனித சிற்றறையைப்‌ போர்த்திருக்கும்‌ கலங்கள்‌ யாவை? 
உ எளிய செதில்‌ மேலணியும்‌ 
e சேபக்ரன்ற்‌ surfactant சுரப்புக்‌ கலங்களும்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(V) ஒரு விலங்கின்‌ உடற்பருமனுக்கும்‌ அதன்‌ சுவாச மேற்பரப்பின்‌ பரப்புக்கும்‌ இடையேயான 
தொடர்பு யாது? 


உ உடற்பருமன்‌ அதிகரிக்கும்போது சுவாச மேற்பரப்பின்‌ பரப்பளவும்‌ அதிகரிக்கும்‌. 
(1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(மொத்தம்‌ 40 x 2 1/2 = 100 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிபுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


ல .— = 
a 6 S 
6. Š 
AEE 
தலி Ë 
“EOL” X RE vo 
8 j a222. G 
s £ 25 5 5 Š = 3 
: J jJ J 3 B 
= G €e & 6 E 
233333 33 
நசட 
j @ S Š 5 Š 2 25 
7 @ I7 6) ௫ 
£ £ G G G G vy 
= o ET 
=E E nownsd ம 
மிட r ஓ 
கை ட்ட்ட்ட 2 
மம்‌ = 
E, E ë 
Be ee Ë € 
SS < s ° = 
Ba G @ ஞி 


524 
௫ 

0000200609) 
p 


| 
றி, 
@ 
a. 
A 
= 
© 
` 
6 
€ 
` 
T 
| 
tO 
A 
E 
G 
ட 
9 
ல 
N 


1% ஆகும்‌. 25 அல்லது 


புள்ளிகளைப்‌ பெற்றோர்‌ 


அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளி பெற்றவர்கள்‌ 27% 


ஆகும்‌. 


விண்ணப்பதாரிகளில்‌ 50% ஆனோர்‌ 26-50 


இடைப்பட்ட புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





9 
6 
B 
மி, 
இ 
@ 
@ 
8 
È 
8 
மி 
டு 
ப்‌ 
@ 
CA 
= 
a 
al 
d 
CA 
= 
B 
€ 
= 
ே 
T 
௮ 
லி 
N 


= 


| š 
r 

z 

Š 


62% 63% 


"P ua: 
டட 4 ) 
U ae ia 
| | | 


eJ 
2 ந 
= 
ட. | 


ËB sss 
~“ 2 1 7 
~ {| [| [| l 


= அ. = ñ = = 
Wi m o e m 


glqomo ooo Ç) 


(a) | (b) | (a)|(b)|(a)|(b) (a)|(b) 


(a) | (B) | (a) | (b) 


௫) | G) ii| (Hi) 


(a) | (b) | (a) | (È) | (a) | ()| (€) | (a)|(b)|(a)|(b) 


(iii) | (iv) |(%) 
(O) 


(ii) 


(ivy) |) (D 


G) | (i) 


(A) 


(ii) 


(i) 


(B) 


2 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





விட 


அதில்‌ 5 உபபகுதிகளின்‌ இலகுதன்மை 60% 


* வினா 02 உபபகுதிகள்‌ 27 ஐக்‌ கொண்டுள்ளதுடன்‌, 


அதிகமாகும்‌. இலகுதன்மை கூடிய உபபகுதி (B) (iv) ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 87% ஆகும்‌. (A) (111) 


(b) இலகுதன்மை குறைவான உபபிரிவாகும்‌. அதன்‌ இலகுதன்மை 5% ஆகும்‌. 


க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


- 37 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


AG) மற்றும்‌ பகுதி (11) இன்‌ இலகுதன்மை 55% ஆகும்‌. இந்த வினாப்‌ பகுதியின்‌ அங்கியின்‌ 
போசனைமுறை தொடர்பாக வரைவிலக்கணப்படுத்தும்படி வினவப்பட்டூள்ளது. ஆசிரியர்‌ வழிகாட்டி நூ 
லில்‌ குறிப்பாக வழங்கப்பட்டுள்ள இவ்விடயத்தைச்‌ சரியாக மாணவர்களால்‌ எழுதக்கூடியவர்களாயிருக்க 


வேண்டும்‌. 


A (111) (a) மனிதருடைய உணவில்‌ நாரின்‌ தொழில்களைச்‌ சரியாக முன்வைப்பதற்கான இலகுதன்மை 


29% ஆகும்‌. முழுமையற்ற விடையை எழுதியிருப்பதே புள்ளிகள்‌ குறைவடையக்‌ காரணமாகும்‌. 


உதாரணம்‌: பின்வரும்‌ விடைகளுக்குக்‌ கீழாக அடிக்கப்பட்டுள்ள கோட்டின்‌ மீதுள்ள சொல்லை 
மாணவர்கள்‌ பொதுவாக எழுதவில்லை. 
உ சுற்றுச்சுருங்கலைத்‌ தூண்டும்‌. 
உ உதரக்குடலுக்குரிய ஒழுங்கீனத்தைத்‌ தடுக்கும்‌. 


A(111) (b) விற்றமின்‌ என்றால்‌ என்ன என்பதை வரைவிலக்கணப்படுத்துவதே வினாவாகும்‌. “அனுசேபத்திற்கும்‌ 
ஆரோக்கியத்துக்கும்‌ மிகச்சிறியளவுகள்‌ தேவைப்படும்‌ சேதனப்பதார்த்தங்கள்‌” என விற்றமின்‌ 
வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வரைவிலக்கணத்தை முழுமையாக எழுத மாணவர்களால்‌ 
முடியவில்லை. வரைவிலக்கணப்படுத்தலில்‌ விடயங்கள்‌ குறைவடையும்போது புள்ளிகள்‌ குறைவடையக்‌ 


காரணமாகின்றன. இதன்‌ இலகுதன்மை 5% பெறுமானத்திலும்‌ குறைவாக உள்ளது 


A (IV) (a) சுற்றுச்‌ சுருங்களை வரைவிலக்கணப்படுத்தும்படி வினவப்பட்டுள்ளது. இதன்‌ இலகுதன்மை 
153%ஆகும்‌. வரைவிலக்கணப்படுத்தலில்‌ சரியாக எழுதுவதற்கு பொதுவாக எல்லா மாணவர்களும்‌ 


இடர்பட்டு உள்ளனர்‌. 


மனித சமிபாட்டுத்‌ தொகுதியின்‌ அமைப்பும்‌ தொழிலும்‌ வினவப்பட்டூள்ளது. A (iv) (b) மற்றும்‌ A (v) 
வினாப்பகுதிகளின்‌ பொதுவான இலகுதன்மை 40% ஐ விடக்‌ குறைவாகும்‌. மாணவர்கள்‌ சிறப்பான 
விடயங்கள்‌ தொடர்பான ஞாபகம்‌ குறைவாகவிருத்தலும்‌ அதனை குறிப்பாக எழுதும்‌ ஆற்றலும்‌ குறைவாக 


உள்ளது. அடிக்கடி இவ்வாறான வினாக்களை எழுதுவதற்கு பயிற்சிகளை வழங்க வேண்டும்‌. 


பகுதி B ஆனது முழுமையாக மனித கழிவுத்தொகுதி தொடர்பாக வினவப்பட்டூள்ளது. இதன்‌ இலகுதன்மை 
55% ஆகும்‌ இவ்வினாப்பகுதியில்‌ கழிவகற்றல்‌ என்பதை வரைவிலக்கணப்படுத்தும்படி கேட்கப்பட்டுள்ளது. 
விடயங்கள்‌ முழுமையற்றதாகவும்‌ தவறாகவும்‌ எழுதியதனால்‌ புள்ளிகள்‌ குறைவடையக்‌ காரணமாக 
இருந்தது. 

உதாரணம்‌ கழிவகற்றல்‌ என்பது உடலிலிருந்து அனுசேபக்‌ கழிவு விளைபொருள்கள்‌ அகற்றுதல்‌” 
ஆகும்‌. அநேகமான மாணவர்கள்‌ அனுசேபக்‌ கழிவுகளுக்குப்‌ பதிலாக “உடலுக்குத்‌ தேவையற்ற”, 
நச்சுப்பதார்த்தம்‌” போன்ற தவறான சொற்களை எழுதியுள்ளனர்‌. 


மனித சிறுநீரகத்திகளை வரைவிலக்கணப்படுத்தும்போது “மையவிழைய அண்மை சிறுநீரகத்தி” என்பதற்குப்‌ 
பதிலாக மையவிழை சீறுநீரத்தி என எழுதியதனால்‌ புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


மனித சிறுநீரகத்தியினுள்‌ சுரக்கப்படும்‌ கழிவுப்பொருள்‌ கிரியேற்றினைன்‌ ஆகும்‌. அநேகமானவர்கள்‌ 
கிரியடின்‌ என தவறான சேர்வையொன்றின்‌ பெயரை எழுதியிருந்தனர்‌. மழமழப்பான தசையில்‌ கிரியடின்‌ 


சேர்வை உடைக்கப்படுவதன்‌ காரனமாக கிரியேற்றினைன்‌ creatinine சேர்வை கழிவாகத்‌ தோன்றுகின்றது. 


பகுதி C ஆனது முழுமையான மனித சுவாசத்தொகுதியுடன்‌ வினவப்பட்டதாகும்‌. இதன்‌ இலகுதன்மை 
35% ஆகும்‌. இதற்கு விடையளிக்கும்போது அத்தியாவசிய விடயங்களை எழுதாமையால்‌ புள்ளிகளை 
இழந்துள்ளனர்‌. 


மனதனில்‌ காற்றோட்டத்தின்‌ பிரதான தொழில்‌ “சிற்றறைக்கு O, வழங்குவதும்‌ சிற்றறையிலிருந்து 
CO, வெளியேறுவதுமாகும்‌.” அநேக மாணவர்கள்‌ விடையாச்‌ சிற்றறைக்குப்‌ பதிலாக “சுவாசப்பை 
எழுதியிருப்பதும்‌ CO, வெளியேற்றப்படுவது தொடர்பாக குறிப்பிடப்படாமை போன்ற குறைபாடுகள்‌ 
காணக்கூடியதாக இருந்தது. 


ஓய்வு நிலையில்‌ சுகதேகியான வயதுவந்த ஒரு மனிதனின்‌ சாதாரண மூச்சுவிடலில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பிரதான தசையாக வெளிப்பழுவிடைத்‌ தசையும்‌ பிரிமென்தகட்டையும்‌ குறிப்பிட வேண்டும்‌. அநேக 
மாணவர்கள்‌ “வெளி” என்னும்‌ சொல்லைக்‌ குறிப்பிடாமல்‌ “பழுவிடைத்தசை” என மாத்திரம்‌ எழுதியுள்ளனர்‌. 


இதனால்‌ அவர்களுக்கு புள்ளிகள்‌ வழங்கப்படவில்லை. 


மனிதனின்‌ மூச்சுவிடுதலைக்‌ கட்டுப்படுத்தும்‌ பிரதான காரணி குருதியில்‌ CO, இன்‌ பகுதியமுக்கம்‌ / 
செறிவு அதிகரிப்பாகும்‌. எனினும்‌ இவ்வினாவின்‌ இலகுதன்மை 15% ஆகும்‌. இங்கு CO, பகுதியமுக்கம்‌ 
என்னும்‌ காரணிக்குப்‌ பதிலாக சுவாசநிலையங்களின்‌ பெயர்களை விடையாக அநேக மாணவர்கள்‌ 


எழுதியிருந்தனர்‌. 


Cau) (b) இச்சுவாச நிறப்பொருளில்‌ காணப்படும்‌ முக்கிய இயல்பு வினவப்பட்டூள்ளது. மாணவர்கள்‌ 
வினாவைச்‌ சரியாக விளங்கிக்‌ கொள்ளாமல்‌ சுவாச மேற்பரப்பின்‌ இயல்புகளை எழுதியிருந்தனர்‌. 
இவ்வினாவின்‌ இலகுதன்மை 11% ஆகும்‌. பொதுவாக வினா இலக்கம்‌ 2 ஆனது அங்கத்‌ தொகுதிகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டதாகும்‌. சமிபாட்டுத்தொகுதி, கழிவகற்றல்‌ தொகுதி, சுவாசத்‌ தொகுதி ஆகிய 
தொகுதிகளின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளது. இவ்வாறு மானிட அங்கத்‌ தொகுதிகளின்‌ உடற்றொழியில்‌ 


தொடர்பாக வினவப்பட்ட வினாக்களுக்கு சரியாக விடையெழுதுவது மிகக்‌ குறைவாகவே உள்ளது. 


கற்றல்‌ கற்பித்தல்‌ செயன்முறைகளின்‌ போது இதற்காக விசேட அவதானம்‌ செலுத்துவது அவசியமாகும்‌. 
பாடசாலை மட்டக்‌ கணிப்பீகள்‌ மூலம்‌ இவ்வாறான வினாப்பகுதிகளுக்கு விடையெழுதப்‌ பழக்க வேண்டும்‌. 
குறிப்பான விடயங்களைக்‌ கொண்ட விடைகளை முன்வைத்தல்‌ உயர்‌ ஆற்றலைக்‌ கொண்டதாகும்‌. 
இவ்வாறான ஆற்றலை விருத்தி செய்வதற்குப்‌ பொருத்தமான கற்றல்‌ அனுபவங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொடுக்கவும்‌ ஏற்ற வகையில்‌ கற்றல்‌ கற்பித்தல்‌ செயற்பாடுகளை திட்டமிட வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


3 ஆம்‌ வினா 
03. (A) G) ஓர்‌ இரசாயனத்‌ தற்போசணைக்குரிய அங்கி என்றால்‌ என்ன? 
உ அசேதனக்‌ காபனை / 60, ஐ காபன்‌ மூலமாகவும்‌ சக்தி மூலமாக அசேதன இரசாயனப்‌ 


பதார்த்தங்களைக்‌ கொண்ட ஒரு அங்கி. (1%2 புள்ளிகள்‌) 


(ii) இரசாயனத்‌ தற்போசணைக்குரிய பற்றீரியாவுக்கு ஓர்‌ உதாரணம்‌ தருக. 


e Nitrobactor/ Nitrosomonas (1 x 2 புள்ளிகள்‌) 
(iii) பிரையோன்கள்‌ என்றால்‌ என்ன? 

உ புரதத்தாலான தொற்றக்கூடிய துணிக்கைகள்‌ (2 x 2 புள்ளிகள்‌) 
(iv) பிரையோன்களால்‌ உண்டாக்கப்படும்‌ நோய்க்கு ஓர்‌ உதாரணம்‌ தருக. 

உ Crutzfeldt Jakob disease (நோய்‌ (குருநோய்‌)) 

e Bovine Spongiform Encephalopathy (BSE) / நோய்‌ (1 x 2 புள்ளிகள்‌) 
(v) பின்வரும்‌ ஒவ்வொன்றையும்‌ வளர்ப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒவ்வோர்‌ ஆய்வுகூட 


வளர்ப்பூடகத்தைப்‌ பெயரிடூக? 


(a) பிறபோசனை பற்றீரியா : போசணை ஏகார்‌ 
(b) பங்கசுக்கள : உருளைக்கிழங்கு - டெக்ரோசு ஏகார்‌ 
(c) வைரசுகள்‌ : கோழிக்குஞ்சு முளையம்‌ (3 x 2 புள்ளிகள்‌) 


(Vi) நோயுண்டாக்கும்‌ நுண்ணங்கிகள்‌ புற நச்சுக்களையும்‌ ௮௧ நச்சுகளையும்‌ தோற்றுவிப்பதன்‌ மூலம்‌ 
நோய்‌ விளைவிக்குமியல்பை மிகைப்படுத்துகின்றன. 
(a) அகநச்சுகள்‌ என்றால்‌ என்ன? 


e வெப்பவுறுதிநிலையான, நுண்ணங்கிக்கலங்கள்‌ / கலச்சுவர்களின்‌ பகுதியான நஞ்சுகள்‌ 


(2 x 2 புள்ளிகள்‌) 
(b) அகநச்சுகளைத்‌ தோற்றுவிக்கும்‌ பற்றீரியாவுக்கு ஓர்‌ உதாரணம்‌ தருக? 
e Salmonella typhi (1 x 2 புள்ளிகள்‌) 
(C) புறநச்சுகள்‌ என்றால்‌ என்ன? 
உ வெப்பமாறும்‌ நிலையுள்ள்‌ 
உ புரத நஞ்சுகள்‌ (2 x 2 புள்ளிகள்‌) 


(d) மூன்று வெவ்வேறு வகையான புறநச்சுகளைப்‌ பெயரிட்டு அத்துடன்‌ அவ்‌ஒவ்வொரு 
நச்சுகளையும்‌ தோற்றுவிக்கும்‌ மூன்று வெவ்வேறு பற்றீரியா இனங்களைப்‌ பெயரிடூக? 


புறநச்சு வகை பற்றீரியாவின்‌ பெயர்‌ 
உ நரம்பு நச்சுப்‌ பதார்த்தங்கள்‌ Clostridium tetani 
உ கல நச்சுப்‌ பதார்த்தங்கள்‌ Corynebacterium diphtheriae 
உ குடல்‌ நச்சுப்‌ பதார்த்தங்கள்‌ Vibrio cholerae 
((3+3) x 2 புள்ளிகள்‌) 
(B) G) பின்வரும்‌ ஒவ்வொன்றிலும்‌ எந்நிலையில்‌ ஒடுக்கற்‌ பிரிவு நடைபெறும்‌? 
(a) ஆண்‌ நபர்கள்‌ :  விந்தாக்கம்‌ 
(b) உயர்‌ தாவரங்கள : நுணிவித்திகள்‌, மாவித்திகள்‌ ஆகியவற்றின்‌ உருவாக்கத்தின்‌ போது 
(c) Selaginella :  நுண்வித்திகள்‌, மாவித்திகள்‌ ஆகியவற்றின்‌ உருவாக்கத்தின்‌ 
போது (3 x 2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(14) ஒடுக்கற்‌ பிரிவின்போது மாத்திரம்‌ அல்லது இழையுருப்‌ பிரிவு, ஒடுக்கற்‌ பிரிவு ஆகிய இரண்டின்‌ 
போதும்‌ பின்வரும்‌ எக்‌ கட்டமைப்புக்கள்‌ காணப்படும்‌ அல்லது எச்‌ செயன்முறைகள்‌ நடைபெறும்‌ 


என்பதை பொருத்தமான நிரலில்‌ புள்ளடி (x) எனும்‌ அடையாளத்தைக்‌ கொண்டு குறிப்பிடுக? 


ஓடுக்கற்‌ பிரிவில்‌ ஒடுக்கற்பிரிவு, இழையுருப்பிரிவு 
மாத்திரம்‌ ஆகிய இரண்டிலும 


இருவலுவுள்ளவை 
புன்மையத்திகள்‌ 
மையப்பாத்துகள்‌ 
கோப்புகள்‌ 
அரைநிறவுருக்கள்‌ 
குழியப்பிரிவு 
நுண்புன்குழாய்கள்‌ 
உபுவுரு 

கதிர்கள்‌ 


ஈற்றவத்தை 





(10 x 2 புள்ளிகள்‌) 


(Hi) Cucurbita இனம்‌ ஒன்றின்‌ பழ வடிவம்‌ தன்வயத்ததொகுப்படையும்‌ இரண்டு பரம்பரையலகுகளின்‌ 


(Aa உம்‌ BD உம்‌) எதிருருக்களினால்‌ தீர்மானிக்கப்‌ படுகின்றதென கீழுள்ள அட்டவணை 


காட்டுகின்றது. 
பிறப்புரிமையமைப்பு பழவடிவம்‌ 
A-B- வட்டத்தட்டு 
A-bb அல்லது aaB- கோளத்துக்குரிய 
aabb நீள்‌ வடிவம்‌ 


(a) AaBb எனும்‌ பிறப்புரிமையமைப்பைக்‌ கொண்ட ஒரு தாவரம்‌ Aabb எனும்‌ பிறப்புரிமையமைப்பைக்‌ 
கொண்ட ஒரு தாவரத்துடன்‌ இனங்கலக்கப்பட்டது. நீண்ட பழங்களைக்‌ கொண்ட எச்சங்களின்‌ 
விகிதம்‌ யாது? 


e 1/8 (1 x 2 புள்ளிகள்‌) 


(b) கோள வடிவமான பழங்களைக்‌ கொண்ட இரு தாவரங்கள்‌ இனங்கலக்கப்பட்டன. எச்சங்கள்‌ 
யாவும்‌ வட்டத்தட்டு வடிவம்‌ கொண்ட பழங்களைக்‌ கொண்டன. இரு பெற்றோர்‌ தாவரங்களினதும்‌ 
பிறப்புரிமையமைப்புகள்‌ யாவை? 


e AAbb aaBB (2 x 2 புள்ளிகள்‌ 


(iv) பிறப்புரிமையியல்‌ ரீதியாக மாற்றியமைப்பு செய்யப்பட்ட அங்கி என்பது யாது? 
உ பாரம்பரிய இயல்புகள்‌ மாற்றியமைக்கப்பட்ட அங்கி 
உ பரம்பரை அலகு ஒன்று புகுத்தப்படுவதால்‌ 
உ வேறொரு இனத்தின்‌ 
(ஏதாவது இரண்டு) (3 x 2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


ன்படூத்துவது 


ரீதியிலான இரண்டு காரணங்களைக்‌ 


ர்களைப்‌ பய 


° 


(v) விவசாயத்தில்‌ பிறப்புரிமையியல்‌ ரீதியாக மாற்றியமைப்பு செய்யப்பட்ட பயி 


ப்பதற்கான மருத்துவ 


தெரிவி 


ஓ 


ர்ப்புகளைத்‌ 


பற்றி சில நாடுகள்‌ எதி 


குறிப்பிடுக? 


உ ஓவ்வாமை 


உ நச்சுத்தன்மை 


உ நுண்ணுயிர்கொல்லிஎதிர்ப்புத்திறன்‌ குடல்‌ பற்றீரியாக்களுள்‌ இடமாற்றப்படல்‌ 


(ஏதாவது இரண்டூ 2 x 2 புள்ளிகள்‌) 


(C) G) புவியின்‌ மேற்பரப்பிலிருந்து விண்வெளி வரையுள்ள வளிமண்டலத்தின்‌ நான்கு பகுதிகளையும்‌ 


உ மாறன்‌ மண்டலம்‌, படைமண்டலம்‌, இடைமண்டலம்‌, வெப்பமண்டலம்‌ 


சரியான ஒழுங்கில்‌ பெயரிடுக? 


(4%2 புள்ளிகள்‌) 


? 


றது 


ப்பகுதியில்‌ ஓசோன்‌ படை காணப்படுகி 


ண்டலத்தின்‌ ௭ 
உ படை மண்டலம்‌ 


(ii) வளிம 


(1%2 புள்ளிகள்‌) 


7 


ன்‌ நன்மை யாது 


(iii) ஓசோன்‌ படையி 


உ சூரியனில்‌ இருந்துவரும்‌ (UV) கதிர்ப்பை அகத்துறிஞ்சல்‌ (UV) பூமிக்குள்‌ (UV) கதிர்கள்‌ 


வந்தடைதலைத்‌ தடுத்தல்‌ 


(1 x 2 புள்ளிகள்‌) 


(iv) ஓசோன்‌ படையை அழிக்கும்‌ பிரதான பதார்த்தம்‌ யாது? 


(1 x 2 புள்ளிகள்‌) 


e CFC/ குளோரோபுளோரோகாபன்‌ 


யாவை? 


(v) ஓசோன்‌ படையின்‌ அழிவினால்‌ ஏற்படும்‌ பாதகமான விளைவுகள்‌ 


உ கட்காசம்‌ ஏற்படும்‌ வாய்ப்பு அதிகரிக்கும்‌ 


உ மனிதரில்‌ தோல்‌ புற்றுநோய்கள்‌ 


உ பயிர்களின்‌ விளைச்சல்‌ குறைதல 


(3 x 2 புள்ளிகள்‌) 


100 புள்ளிகள்‌) 


(மொத்தம்‌ 50% 2 


3 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிபுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


பரீட்சார்த்திகளில்‌ 


3 கட்டாய வினாவாகும்‌. 


ஆனவர்கள்‌ 


வினா 


a, 
=I 
= 
டூ 
` 
ம்‌ 
€ 
` 
=i 
a 
இ 
=I 
e 
ë 
@ 
௮ 
லி 


விடையளித்துள்ளனர்‌. 


இதற்கு 


98% 


இவ்வினாவிற்கு 100 புள்ளிகள்‌ வழங்கப்பட்டன. 
இதில்‌, 00 - 25 வகுப்பாயிடையில்‌ 18% 


26 - 50 வகுப்பாயிடையில்‌ 42% 
51 - 75 வகுப்பாயிடையில்‌ 33% 


76 - 100 வகுப்பாயிடையில்‌ 7% 


+, 


ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 


இவ்வினாவிற்கு 


கூடிய 
25 அல்லது 


ஆகும்‌. 


1% 


75 அல்லது அதைவிடக்‌ 
அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 


புள்ளிகளைப்‌ பெற்றோர்‌ 


6664 


2020207 


18% ஆகும்‌. விண்ணப்பதாரிகளில்‌ 42% ஆனோர்‌ 26-50 


இடைப்பட்ட புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_ 42- 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


3 ஆம்‌ வினாவின்‌ பிரிவு, உபபிரிவுகளுக்கான இலகுதன்மை 


து 
ம்‌ = 


=f [ன 
= = 
= | 


p B i 


(a) | (b) 
(i) (ii)| (iñ) | (iv) | (u) | (Gi) [0 | (iii) | (fv) | (v) 


(B) (C) 
3 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





* இவ்வினா உபபகுதிகள்‌ 24 கொண்டுள்ளதுடன்‌ உபபிரிவுகள்‌ அனைத்திற்கும்‌ பரீட்சார்த்திகள்‌ காட்டிய 
இலகுதன்மை 8% ஐ விடக்‌ குறைவாகும்‌. இலகுதன்மை கூடிய உபபிரிவு (C) AV) ஆவதுடன்‌ ௮தன்‌ இலகுதன்மை 
48% ஆகும்‌. அவ்வாறே இலகுதன்மை குறைவான உபபிரிவு (B) (1) (b) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 4% 
ஆகும்‌. 


A (1), Gi) பகுதிகள்‌ இரசாயன தற்போசனைக்குரியவை தொடர்பாக வினவப்பட்டூள்ளது. இவ்வினா 
இரண்டிற்குமான இலகுதன்மை 44% ஆகும்‌. இரசாய தற்போசணைக்குரிய பற்றீரியா Nitrobacter, Ni- 
trosomonas ஆகியவற்றின்‌ விஞ்ஞானப்‌ பெயரினை சரியாக இருசொற்‌ பெயரீட்டு விதிமுறைக்கமைய 
எழுதப்பட வேண்டும்‌. அநேக மாணவர்கள்‌ ஆங்கில எழுத்துக்களைத்‌ தவறாக எழுதியிருந்தனர்‌. மேலும்‌ 
விஞ்ஞானப்‌ பெயர்களுக்கு கீழாகக்‌ கோடிடாமல்‌ இருத்தல்‌ போன்ற குறைபாடுகளை விட்டிருந்தனர்‌. 


3 A (11), GV) என்பவை பிரையோன்கள்‌, நோய்க்காரணிகள்‌ தொடர்பாக வினவப்பட்டூள்ளது. பிரையோன்கள்‌ 
என்பது “புரதத்தாலான தொற்றக்கூடிய துணிக்கைகள்‌” ஆகும்‌. எனினும்‌ அநேக மாணவர்கள்‌ “தொற்றக்கூடிய 


துணிக்கைகள்‌” (infectious particles) என்பதற்குப்‌ பதிலாக “தொற்றக்கூடிய மூலக்கூறுகள்‌” (infectious 


molecules) என எழுதியிருந்தனர்‌. இது புள்ளிகளை இழப்பதற்குக்‌ காரணமாக அமைந்துள்ளது. 


3 A(v) வினாப்பகுதிகள்‌ நுண்ணங்கி வளர்ப்பூடகம்‌ தொடர்பாக வினவப்பட்டூள்ளது. இவ்வினாப்பகுதிகளுக்கு 
விடையளித்தது தொடர்பான இலகுதன்மை 47% ஆகும்‌. 

உ பற்றீரியா வளர்ப்பூடகமாக போசணை ஏகாரும்‌, 

உ பங்கசுகளின்‌ வளர்ப்பூடகமாக உருளைக்‌ கிழங்குடெக்ரோசு ஏகாரும்‌, 

உ வைரசுகளின்‌ வளர்ப்பூடகமாக கோழிக்குஞ்சு முளையமும்‌, 
பயன்படுத்தப்படுகின்றது. எனினும்‌ இவ்விடைக்குப்‌ பதிலாக முழுமையற்ற தவறான விடைகளை 
எழுதியிருந்தனர்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


உதாரணம்‌: உ “உருளைக்கிழங்கு டெக்ரோசு ஏகார்‌” இற்குப்‌ பதிலாக உருளைக்‌ கிழங்கு டெக்ரோசு 
என மட்டும்‌ எழுதியிருந்தனர்‌. 
உ “கோழிக்குஞ்சு முளையம்‌” என்பதற்குப்‌ பதிலாக கோழி முட்டை / உயிர்ப்புள்ள ஊடகம்‌/ 


என்னும்‌ வேறு விடைகளை எழுதியிருந்தனர்‌. 


3 A (v) நுண்ணங்கிகளால்‌ உருவாக்கப்படும்‌ அகநச்சுப்‌ பதார்த்தங்கள்‌, புற நச்சுப்‌ பதார்த்தங்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டதாகும்‌. இவ்வினாப்‌ பகுதிக்கான இலகுதன்மை 36% ஆகும்‌. இவ்வினாப்‌ 
பகுதிக்கு புள்ளிகள்‌ குநைவடைவதந்கு முக்கிய காரணம்‌ நோய்க்காரணிகளான நுண்ணங்கிகளின்‌ 
விஞ்ஞானப்‌ பெயர்‌ திருத்தமாகவும்‌ நியம முறையிலும்‌ எழுதாதனால்‌ ஏற்பட்டதாகும்‌. மேலும்‌ புறநச்சுப்‌ 
பதார்த்தங்களான நியுரோடொக்சின்‌, சைடோடொக்சீன்‌, என்டெரொக்சின்‌ ஆகியவற்றுக்கு நியம முறைக்குப்‌ 
புறம்பான வேறு தமிழ்ச்சொற்களைப்‌ பயன்படுத்தி எழுதியதனால்‌ புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 
உதாரணம்‌:- உ நியுரோடொக்சீனுக்குப்‌ பதிலான நரம்பு நச்சு 

உ சைடோடொக்சீனுக்குப்‌ பதிலான கல நச்சு 
என விடைகளில்‌ காணப்பட்டன. 
இங்கு (d) பகுதியில்‌ புற நச்சு வகைகளுக்கு உற்பத்தியாக்கப்படும்‌ பற்றீரியா இனங்களின்‌ பெயர்கள்‌ 
எழுதவேண்டியுள்ளது. இங்கு பற்றீரியா இனங்களைச்‌ சரியாகப்‌ பெயரிட்டு இருந்தாலும்‌ புறநச்சு திருத்தமாக 
எழுதாமல்‌ இருந்ததன்‌ காரணமாக அதற்குப்‌ புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 


B (1) ௮ங்கிகளில்‌ ஒடூங்கற்‌ பிரிவு நிகழும்‌ சந்தர்ப்பங்களைச்‌ சரியாக எழுதாததன்‌ காரணமாக அநேக 
மாணவர்கள்‌ புள்ளிகளைப்‌ பெறவில்லை. மனிதனில்‌ விந்துக்குரிய உற்பத்தி மற்றும்‌ முட்டைக்குரிய 
உற்பத்திகள்‌ முறையே, 
உ சுக்கிளக்குழாய்களில்‌ முதன்மை விந்துக்‌ குழியங்கள்‌ துணைவிந்துக்‌ குழியங்களாக மாறும்போதும்‌, 
உ சூலகத்தில்‌ முதன்மை முட்டைக்குழியங்கள்‌ துணை முட்டைக்‌ குழியங்களாக மாறும்போதும்‌., 
உ உயர்‌ தாவரங்களில்‌ நுண்வித்திகலம்‌, மாவித்தித்‌ தாய்க்கலங்கள்‌ என்பவற்றிலிருந்து முறையே 
தாய்க்கலம்‌ நுண்வித்தி, மாவித்திகள்‌ உருவாகும்போது ஒடூங்கற்பிரிவு நிகழ்கின்றன. 


இவ்விடயங்களைத்‌ திட்டமாகக்‌ குறிப்பிட மாணவர்கள்‌ தவறியுள்ளனர்‌. 


(B) Gv) பிறப்புரிமை ரீதியில்‌ மாற்றியமைப்பு செய்யப்பட்ட அங்கி என்பது வேறோரு இனத்தின்‌ பரம்பரையலகு 
ஒன்றுபடுத்துவதன்‌ மூலம்‌ பிறப்புரிமை இயல்புகள்‌ மாற்றியமைக்கப்பட்ட அங்கியாகும்‌. பிறப்புரிமை ரீத- 
யில்‌ மாற்றியமைப்பு செய்யப்பட்ட அங்கிகள்‌ தொடர்பாக வினவப்பட்டூள்ள B (iv), (v) வினாப்பகுதிக்கு 
சரியாக விடை எழுதியவர்களின்‌ இலகுதன்மை 15%, 9% ஆகும்‌. அநேக மணாவர்கள்‌ இவ்வினாவிற்கு 
விடையளிப்பதைத்‌ தவிர்த்துள்ளனர்‌. பாடத்திட்டத்தில்‌ கடைசியாகக்‌ கற்பிக்கப்படும்‌ பாடமாதலால்‌ 
இது தொடர்பான சரியான விளக்கம்‌ மாணவர்களிடையே காணப்படவில்லை. பாடத்திட்டத்தில்‌ எல்லா 


அலகிற்கும்‌ அவதானம்‌ செலுத்தி கற்றல்‌ கற்பித்தல்‌ செயன்முறைகளைத்‌ திட்டமிடுவது அவசியமாகும்‌. 


(C) வளிமண்டளத்தின்‌ பகுதிகள்‌, கூறுகள்‌ தொடர்பாக வினவப்பட்டூுள்ளது. இதன்‌ இலகுதன்மை 72% 
ஆகும்‌. இவ்விடயம்‌ தொடர்பாக நல்ல விளக்கம்‌ மாணவர்களிடையே காணப்படுகின்றது. எனினும்‌ 
சில பகுதிகளில்‌ யாதேனும்‌ அளவிற்குப்‌ புள்ளிகள்‌ குறைவடைவதற்கு காரணம்‌ முக்கியமான சில 
சொற்பதங்களை மாணவர்கள்‌ விடைகளில்‌ விட்டூ எழுதியிருந்தனர்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


ஓசோன்‌ படையின்‌ அழிவினால்‌ ஏற்படும்‌ பாதகமான விளைவான “கண்ணில்‌ கட்காசம்‌ ஏற்படும்‌ 
வாய்ப்பு அதிகம்‌” என்பது சரியான விடையாகும்‌. எனினும்‌ சில மாணவர்கள்‌ விடையாக 
“அதிரம்‌ என்னும்‌ சொல்‌ உள்ளடங்கியிருக்கவில்லை.. இதனால்‌ புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 


இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ஓசோன்படை இருப்பதால்‌ கிடக்கும்‌ அனுகூலங்களான சூரிய 


ஒளியிலுள்ள UV கதிர்ப்பை அகத்துறிஞ்சும்‌. எனினும்‌ சில மாணவர்ளகள்‌ விடையாக சூரிய 


ஒளி என்னும்‌ பதத்தைச்‌ சேர்க்கவில்லை. இதனால்‌ புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


4 ஆம்‌ வினா 
04. (A) (G) முள்ளந்தண்டிற்குரிய பெருநாடி விற்களின்‌ அடிப்படைத்‌ திட்டத்திலிருந்து முலையூட்டிக்குரிய 
பெருநாடி விற்களில்‌ நடைபெற்றுள்ள மாற்றங்கள்‌ யாவை? 
e 1ம்‌, 2ம்‌,5ம்‌ நாடிவிற்கள்‌ முற்றாக இல்லாமல்‌ போதல்‌. 
e 3b சோடி (முதுகுப்புற பெருநாடியிலிருந்து பிரிந்து) சிரசுவில்‌ ஆதல்‌. 
e 4ம்‌ சோடியின்‌ வலது வில்‌ இல்லாமல்‌ போதல்‌ 
e 4b சோடியின்‌ இடது வில்‌ தொகுதிவில்‌ ஆதல்‌. 
e 6 சோடி முதுகுப்புற பெருநாடியிலிருந்து பிரிந்து சுவாசப்பைவில்‌ ஆதல்‌. 
(5 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(ii) விலங்குகளில்‌ காணப்படும்‌, ஈமோகுளோபின்‌ தவிர்ந்த, இரும்பைக்‌ கொண்ட சுவாச நிறப்பொருள்கள்‌ 
இரண்டைப்‌ பெயரிடுக? 


e ஈமோளரித்திரின்‌ குளோரோகுரோரின்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(iii) சாதாரண சுகதேகியான வயது வந்த ஆண்‌ நபர்‌ ஒருவரின்‌ குருதியில்‌ ஈமொகுளோபினின்‌ செறிவு 
யாது? 
e 13-18 g/ 100 ml (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(iv) மனிதனில்‌ குருதிக்கூறுகள்‌ உருவாதலுக்குத்‌ தேவையான நான்கு விற்றமின்களைப்‌ பெயரிடுக? 
உ விற்றமின்‌ B. (பிரிடொக்சின்‌)) 
உ விற்றமின்‌ B, (சயனோகோபல்புமின்‌) 
உ போலிக்கமிலம்‌ 
உ விற்றமின்‌ B. (பன்டோதீனிக்கமிலம்‌) 


உ விற்றமின்‌ K (பிலோகுவினோன்‌) 
(ஏதாவது நான்கு 4% 2 1/2 புள்ளிகள்‌) 


(v) செங்குழிய அடையல்‌ கொள்ளல்‌ வீதத்தை துணிவதன்‌ (ESR) முக்கியத்துவத்தைக்‌ குறிப்பிடுக? 
உ அழற்சியைக்‌ கண்டறிவதற்கு/ (சில) நோய்களை இனங்கண்டறிவதற்கு 
(1 x2 1/2 புள்ளிகள்‌) 
(B) Gi) நிணநீர்‌ என்றால்‌ என்ன? 
உ சிற்றிடைவெளிக்குரிய பாயியிலிருந்து / இழையப்பாயியிலிருந்து பெறப்பட்ட அல்லது 
சிற்றிடைவெளிக்குரிய பாயியை / இழையப்பாயியை ஒத்த நிணநர்க்‌ கலன்களுள்‌ / 
நிணநீர்‌ தொகுதியினுள்‌ உள்ள நிறமற்ற பாயி 1% 2 1/2 புள்ளிகள்‌) 


(ii) மனிதனின்‌ நிணநர்த்‌ தொகுதியில்‌ உள்ள இரண்டு பிரதான கலன்களைப்‌ பெயரிடூக? 
உ வலது நிணநீர்க்கான்‌ 


உ நெஞ்சறைக்கான (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(iii) மனிதனில்‌, நிணநீர்த்‌ தொகுதி, குருதிச்‌ சுற்றோட்டத்‌ தொகுதியுடன்‌ எவ்விடத்தில்‌ இணைகின்றது? 
உ வலது, இடது காறையென்புக்‌ கீழ்நாளங்களில (1 x 21/2 புள்ளிகள்‌) 


(iv) (a) மனிதனில்‌ நிணநர்க்கலன்களுக்கும்‌ நாளங்களுக்கும்‌ இடையேயான முனைப்பான கட்டமைப்பு 
ஒற்றுமையைக்‌ குறிப்பிடுக? 


உ வால்வுகள்‌ காணப்படல்‌ (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(b) மனிதனில்‌ குருதிச்‌ சுற்றோட்டத்‌ தொகுதிக்கும்‌ நிணநீர்த்‌ தொகுதிக்கும்‌ இடையேயான இரண்டு 
பிரதான கட்டமைப்பு வேற்றுமைகளைக்‌ குறிப்பிடுக? 
உ நிணநீர்த்தொகுதியில்‌ நாடிகள்‌, நாளங்கள்‌ காணப்படாமை. 
உ நிணநீர்த்தொகுதியில்‌ இதயம்‌ காணப்படாமை. 
உ நிணநீர்த்தொகுதியில்‌ நிணநர்க்கணுக்கள்‌ காணப்படுகின்றமை. 


(ஏதாவது இரண்டூ 2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(V) மனிதனில்‌ நிணநீர்க்கலன்களில்‌ எவ்வாறு நிணநீர்‌ கொண்டு செல்லப்படுகிறது? 


உ (அயலிலுள்ள) உடல்‌ தசைகளின்‌ / வன்கூட்டுூத்தசைகளின்‌ சுருக்கத்தினால்‌ நிணநர்க்கான்கள்‌ 
நெரிக்கப்படுவதால (1%21/2 புள்ளிகள்‌) 


(C) G) தாவரங்களில்‌ நீரசைவு முறைகளைப்‌ பெயரிட்டு,அவை ஒவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வோர்‌ உதாரணம்‌ 


தருக? 
முறை உதாரணம்‌ 
உ பரவல்‌ அப்போபிளாஸ்ட்‌ / ஆவியாதல்‌ 
உ பிரசாரணம்‌ சிம்பிளாஸ்ட்‌/ வேர்மயிர்க்கலங்களால்‌ நீர்‌ அகத்துறிஞ்சப்படல்‌ 
உ உட்கொள்ளுகை உலர்‌ வித்துக்களால்‌ நீர்‌ அகத்துறிஞ்சப்படல்‌ 
உ திணிவுப்பாய்ச்சல்‌ சாற்றேற்றம்‌ ((4+4) x 2 1/2 புள்ளிகள்‌) 


(ii) Rhoeo இலையின்‌ மேற்றோல்‌ உரியின்‌ கலங்களின்‌ கரைய அழுத்தத்தை நிர்ணயிப்பதன்‌ பிரதான 
படிகளைக்‌ குறிப்பிடுக. 
உ வெவ்வேறு மூலர்த்திறன்களுள்ள சுக்குரோஸ்கரைசல்களில்‌ மேற்றோல்‌ உரிகளை இடல்‌ 
உ 20 நிமிடங்களுக்கு வைத்திருத்தல்‌ 
உ நுணுக்குக்காட்டியின்‌ கீழ்‌ முதலுருச்சுருக்கமடைந்த கலங்களை எண்ணுதல்‌. 


உ முதலுருச்சுருக்கமடைந்த கலங்களின்‌ மூ எதிர்‌ சுக்குரோஸ்கரைசலின்‌ செறிவு வரைபு 
வரைதல்‌. 


உ 50% முதலுருச்சுருக்கத்தை ஏற்படுத்தும்‌ சுக்குரோஸ்கரைசலின்‌ மூலர்த்திறனை வரைபைப்‌ 
பயன்படுத்தி அறிதல்‌. 

உ சுக்குரோஸ்கரைசலின்‌ கரைய அழுத்தத்தை நியம அட்டவணையைப்‌ பயன்படுத்தி துணிதல்‌. 

(6% 2 1/2 புள்ளிகள்‌) 


(ili) நீரையும்‌ கரையங்களையும்‌ கொண்டுசெல்லலில்‌ வேரின்‌ அகத்தோலில்‌ உள்ள கப்பாரிப்‌ 
பட்டிகையின்‌ பங்களிப்பு யாது? 
உ நீரினதும்‌ அதில்‌ கரைந்துள்ள கரையங்களினதும்‌ சுயாதீன அசைவைத்‌ தடுக்கும்‌. 


உ அது கனியுப்புக்களின்‌ தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சலை அனுமதிக்கும்‌. (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(iv) வேர்களுக்கு ஒட்சிசன்‌ கிடைக்கப்பெறாத வேளையில்‌ தாவர வேர்களுக்குள்‌ கனியுப்பு அயன்களின்‌ 
அகத்துறிஞ்சல்‌ வீதம்‌ படிப்படியாக குறைவடைந்து போவது ஏன்‌? 


உ இது காற்றுள்ள சுவாசத்தில்‌ தங்கியுள்ள உயிர்ப்பான செயன்முறை (1 x 2 1/2 புள்ளிகள்‌) 


(v) வேர்கள்‌ கனியுப்புகளை அகத்துறிஞ்சுவதற்கு உதவுவதற்காக சில தாவரங்கள்‌ நுண்ணங்கிகளுடன்‌ 
ஒன்றுக்கொன்று துணையாகுந்‌ தன்மையை விருத்தியாகக்‌ கொண்டன. அத்தகைய உதாரணங்கள்‌ 
இரண்டைத்‌ தருக? 

உ வேர்ப்பூஞ்சணக்கூட்டம்‌ 


e Rhizobium ௮வரைக்குடும்பத்‌ தாவர ஈட்டம்‌ (2 x 2 1/2 புள்ளிகள்‌) 
(மொத்தம்‌ 40 x 2 1/2 = 100 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


லாசனைகளும்‌ 


G 


ப்புகளும்‌ முடிபுகளும்‌ ஆ 


ட்ட விதம்‌ தொடர்பான அவதானி 


க்கப்ப 


4 ஆம்‌ வினாவுக்கு விடையளி 


4 ஆம்‌ வினா கட்டாய வினாவாகும்‌. இவ்வினாவிற்கு 


ர்ளிகள்‌ பெற்ற 


ட்‌ 
ë 
T 
௮ 
ல 
a 


ற்குப்‌ புள்‌ 


மாத்திரம்‌ 


ஆனவர்கள்‌ 


97% 


விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 100 புள்ளிகள்‌ 


பரீட்சார்த்திகளில்‌ 


வழங்கப்பட்டன. 


இதில்‌, 00- 25 வகுப்பாயிடையில்‌ 18% 


26- 50 வகுப்பாயிடையில்‌ 42% 
51- 75 வகுப்பாயிடையில்‌ 33% 


76- 100 வகுப்பாயிடையில்‌ 7% 


ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 


3 A 
TE 
6 59 
ல 8 
“83 
டப 
SO ë 
ki 
x. 
“CQ 3 
de 8 
& ௦ 
C = 8 
J € 
° 6 
தக்‌ 
e $ B 
@ & Ə 


பரீட்சார்த்திகளில்‌ 42% ஆனோர்‌ 26-50 


ஆகும்‌. 


18% 


இடைப்பட்ட புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





9 
6 
B 
மி, 
இ 
@ 
@ 
ே 
= 
8 
A 
Ë) 
மி 
@ 
S 
க 
J 
al 


4 ஆம்‌ வினாவின்‌ பிரிவு, 


Sea 8 F AFAA 
ராம௦10மு௫ 


(v) 


டு | G) | G) | Gw) 


(iv) (v) 


(ii) | (iti) | Gw) | 6) | @ | Gü) | (HD 


(i) 


(B) (©) 


4 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 


(A) 





*+ இவ்வினாவிற்கான உபபகுதிகள்‌ 17 ஆவதுடன்‌ அதில்‌ 9 உபபகுதிகளின்‌ இலகுதன்மை 50% ஐ விடவும்‌ 


இலகுதன்மை 90% ஆகும்‌. 


அதிகமாகும்‌. இலகுதன்மை கூடிய உபபகுதி (C) (1) ஆகக்‌ காணப்படுவதுடன்‌ அதன்‌ 


அவ்வாறே இலகுதன்மை குறைவான உபபிரிவு (B) (11) ஆகும்‌. ௮தன்‌ இலகுதன்மை 5% ஆகும்‌. 


க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_ 48 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


4 (A) (1) வினாப்பகுதியில்‌ முள்ளந்தண்டுக்குரிய பெருநாடிவிற்களின்‌ அடிப்படைத்‌ திட்டத்திற்கமைய 
வினவப்பட்டுள்ளது. இவ்வினாவின்‌ இலகுதன்மை 12% ஆகும்‌. இங்கு பின்வரும்‌ குறைபாடுகள்‌ மாணவர்ளின்‌ 
விடைகளில்‌ காணப்பட்டன. 

உ சில வினாப்‌ பகுதிகளுக்கு விடையளிக்காமை. 

உ நாடிவிற்சோடி” என எழுத வேண்டிய விடைக்கு மாணவர்கள்‌ நாடிவில்‌ என மாத்திரம்‌ 
எழுதி விடை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனால்‌ புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. இங்கு 
கோடிட்ட பகுதிகளை மாணவர்கள்‌ எழுதாதனால்‌ புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 

- 4 ஆம்‌ சோடியின்‌ வலது வில்‌ இல்லாமல்‌ போதல்‌ 

- 4 ஆம்‌ சோடியின்‌ இடது வில்‌ தொகுதி வில்‌ ஆதல்‌. 

- 6 ஆம்‌ சோடியின்‌ முதுகுப்புற பெருநாடியிலிருந்து பிரிந்து சுவாசப்பை ஆதல்‌. 
- 1,2,5 நாடிவிற்‌ சோடி முற்றாக இல்லாமல்‌ போதல்‌. 


4 (A) (111) பகுதியில்‌ சாதாரண சுகதேகியான வயதுவந்த ஆண்‌ ஒருவரின்‌ குருதியல்‌ ஈமோகுளோபின்‌ 
செறிவை அறிய வினவப்பட்டதாகும்‌. இவ்வினாப்‌ பகுதிக்கான இலகுதன்மை 5% ஆகும்‌. அநேக மாணவர்கள்‌ 
சரியாக விடையளிக்கவில்லை. சில மாணவர்கள்‌ விடையாக 13-18, 2/100 mldi எழுதியிருக்கவில்லை. 
வேறுபெறுமானங்களும்‌ எழுதியிருந்தனர்‌. 


4 (A) (iv), (v) பகுதியின்‌ இலகுதன்மை 35% ஆகும்‌. மனிதனின்‌ குருதிக்‌ கூறுகள்‌ உருவாவதற்குத்‌ 


தேவையான விற்றமின்களான B 8.,, B. K, போலிக்கமிலம்‌ ஆகியவற்றின்‌ 4 எழுதுவதற்கு அதிக 


12 
சதவீதமான மாணவர்களால்‌ முடியவில்லை. 


இவ்வினா அறிவு சார்பான வினாவாதலால்‌ ஞாபகம்‌ வைத்திருத்தல்‌ தொடர்பான வினாவாகும்‌. பலதடவைகள்‌ 


பாடமாக்குவதன்‌ மூலம்‌ இதனை ஞாபகத்தில்‌ வைத்திருக்க முடியும்‌. 


மேலும்‌ இவ்வினாப்பகுதியில்‌ செங்குழிய அடையல்‌ கொள்ளல்‌ வீதம்‌ (ESR) துணிவதன்‌ மூலம்‌ மனிதனில்‌ 
ஏற்படுத்‌ நோய்‌ மற்றும்‌ அழற்சி (disease and Inflammation) கண்டறிவது தொடர்பாக அநேக மாணவர்கள்‌ 


அறிந்திருக்கவில்லை. 


(B) பகுதியானது நிணநீர்த்தொகுதி தொடர்பாக வினவப்பட்டதாகும்‌. இதன்‌ இலகுதன்மை 26% ஆகும்‌. 

நிணநர்த்தொகுதிகள்‌ தொடர்பாக மாணவர்களின்‌ அறிவு பொதுவாக குறைவான மட்டத்தில்‌ காணப்படுவதை 
இதிலிருந்து புலப்படுகின்றது. விடய அறிவு மட்டத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட இவ்வினாப்‌ பகுதிக்கு 
உரிய மற்றும்‌ நியம விடைகள்‌ தொடர்பான அறிவை பெற்றுக்கொடுப்பதந்கு கற்றல்‌ கற்பித்தல்‌ 


செயன்முறையையும்‌ பாடசாலைமட்டக்‌ கணிப்பீட்டையும்‌ உதவியாகக்‌ கொள்ள முடியும்‌. 


வினா இலக்கம்‌ 4 (C) பகுதியான தாவரத்தில்‌ நீரசைவு மற்றும்‌ கனிப்பொருள்‌ கொண்டு செல்லல்‌ 
தொடர்பான வினாவாகும்‌. இலகுதன்மை 32% ஆகும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


இவ்வினாவுக்கு விடையளிக்கும்போது, 
* முழுமையற்ற விடைகளை முன்வைத்தல்‌. 
k சில பகுதிகளை எழுதாமல்‌ இருத்தல்‌. 


போன்ற குறைபாடுகள்‌ காணப்பட்டன. 


மேலும்‌ (11) ஆம்‌ பகுதி செயன்முறைச்‌ செயற்பாட்டை அடிப்படையாகக்‌ கொண்டதாகும்‌. இங்கு Rhoeo 


இலையில்‌ மேற்றோல்‌ உரியின்‌ கலங்களின்‌ கரைய அழுத்தத்தை தீர்மானிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய 
படிமுறைகள்‌ தொடர்பாக குறிப்பிடும்படி வினவப்பட்டுள்ளது. இவ்வினாவின்‌ இலகுதன்மை 32% ஆகும்‌. 
இவ்வாறான செயன்முறைச்‌ செயற்பாட்டை வினவப்பட்டூள்ள வினாக்களுக்கு சரியான விடை அளிக்க 


மணாவர்கள்‌ தவறியுள்ளமை பொதுவான குறைபாடாகும்‌. 


செயன்முறைச்‌ சோதனைகளைச்‌ செய்வித்து அவற்றை அறிக்கைப்படூத்த மாணவர்களுக்கு வழிகாட்டூவது 
ஆசிரியர்களின்‌ கடமையாகும்‌. இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பயிற்சிகள்‌ வழங்கி 
மாணவர்களின்‌ ஆற்றலை விருத்தி செய்ய வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


பகுதி B- கட்டுரை வினாக்கள்‌ 


5 ஆம்‌ வினா 
5. (a) பச்சையவுருவம்‌ ஒன்றின்‌ மாதிரிக்‌ கட்டமைப்பை விவரிக்க. 
பச்சையவுருமணி ஒரு கலப்‌ புன்னங்கம்‌ 
1. இரண்டு மென்சவ்வுகளால்‌ / வெளி மென்சவ்வு, உள்‌ மென்சவ்வு என்பவற்றால்‌ 
சூழப்பட்டது. 
2 இது ஒரு உட்புற மென்சவ்வுத்‌ தொகுதியைக்‌ கொண்டது. 
டி அடிப்படைப்‌ பதார்த்தம்‌ / பஞ்சணையினூடாகச்‌ சென்று 
4. தைலக்கோயிட்டூுக்களை உருவாக்கும்‌ 
5. மணியுருவை உருவாக்குவதற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்‌ 
6. மணியரு மென்றட்டினூடாக இணைக்கப்பட்டது 
I குளோரபில்‌ நிறப்பொருட்கள்‌ 
8. கரட்டினோயிட்‌ நிறப்பொருட்கள்‌ 
9. நொதியங்கள்‌ மற்றும்‌ இலத்திரன்‌ காவிகள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டது. 
10. பஞ்சணை கொண்டிருப்பது 
11. CO, பதித்தலுக்கான நொதியங்கள்‌ உம்‌ 
12. மாமணிகள்‌ உம்‌ 
13. றைபோசோம்கள்‌ உம்‌ 
14. DNA உம்‌ 
15. RNA உம்‌. 


வெளி மென்சவ்வு 


| outer membrane 








chloroplast 


envelope inner membrane - 


° . . starch grain 
உள்‌ மென்சவ்வு 
lipid droplet 
,— free ribosomes 
e — ` š i = 
பஞ்ச்னை z ! 
= | = ம membrane-bound small (05) 
siroma = e — J hance’ ribosomes 
— a < — | 
— ü. w polysome 
chloropl 3⁄2 — = i : one granum 
ropiast = : i ] — 
DNA” - heavily ல பபர்‌ 
stained. Circular in = . . i 
life. Many copies present க — ___ thylakoid மணி யம /தைலக்கோயிட்டுகள்‌ 


in each chloroplast, e.g. 
potato 22 copies, wheat 90 copies. 
ln pea (270 copies) chloroplast DNA = 12% total cell DNA 


i llamell j | ] 
வனை தைலக்கோயிட்டுகள்‌ 


மணியுரு இடை மென்றட்டு 
வரைபடம்‌ பின்வருவனவற்றைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 


இரட்டை மென்சவ்வு / உள்‌ மற்றும்‌ வெளி மென்சவ்வு, 

மாமணிகள்‌ 

பஞ்சணை 

மணியுரு /தைலக்கோயிட்டுகள்‌ 

மணியரு இடை மென்றட்டு (ஹிப்படம்‌ 5 2 10 புள்ளிகள்‌) 


அத்‌ அ ப 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(b) ஒளித்தொகுப்பில்‌ ஊழு2 பதித்தலில்‌ பச்சையவுருவத்தின்‌ பங்களிப்பை விளக்குக. 
16.  (இலையினுட்‌ செல்லும்‌) வளிமண்டல CO, பரவும்‌ /பஞ்சணையினுள்‌ உட்புகும்‌. 
17. பச்சையவுருமணியின்‌ 
18. ஐந்து காபன்‌ சேர்வையுடன்‌ இணைந்து 
19. RUBP 
20. இது ஒரு CO, வாங்கி (C, தாவரங்களில்‌) 

21. RUBP காபொட்சிலேஸ்‌ (என அழக்கப்படும்‌ நொதியம்‌) இனால்‌ ஊக்குவிக்கப்படும்‌ 

22. ஒரு உறுதியற்ற சேர்வையை உருவாக்குவதற்கு 

23.  இச்செயன்முறை காபொட்சிலேற்றம்‌ எனப்படும்‌. 

24. உறுதியற்ற சேர்வை (6 C) உடனடியாக பிரிகை அடையும்‌ 

26. 3C சேர்வையின்‌ 

27. PGA/ பொஸ்போ கிளிசரிக்கமிலம்‌ /கிளிசரேற்‌ பொஸ்பேற்று 

25. இரண்டு மூலக்கூறுகள்‌ தோற்றுவிக்க 

28. ஒளித்தொகுப்பின்‌ முதல்‌ உறுதியான விளைபொருளான 

29. PGA/கAிளிசரேற்‌ பொஸ்பேற்று “புயுடு ஆக மாற்றப்படூகின்றது. 

30. ATP ஜயும்‌ 

31. NADPH ஐயும்‌ பயன்படுத்தி 

32.  ஒளித்தாக்கத்தின்போது தோற்றுவிக்கப்படும்‌ 

33. மணியுருவில்‌ நடைபெறுகின்ற 

34. குளோரோபில்‌, கரட்டினோயிட்‌ ஆகியவற்றின்‌ பங்களிப்புடன்‌ 

35. தைலக்கோயிட்‌ மென்சவ்வில்‌ காணப்படும்‌ 

36. இலத்திரன்‌ காவிகள்‌ என்பவற்றின்‌ பங்களிப்புடனும்‌ 

37. PGAL இன்‌ ஒருபகுதியும்‌ 

38. ATP ° b பயன்படூத்தப்படுகின்றது. 

39. CO, வாங்கியின்‌ புத்துயிர்ப்புக்கு 

40. ஒரு தொடரான தாக்கங்களினூடாக 

41. RuMP தோற்றுவித்து. 

42. மிகுதி PGAL 

43. ஓரு தொடரான தாக்கங்களினூடாக 

44. கெக்சோஸ்‌ வெல்லத்தை தோற்றுவிக்கும்‌. 

45. அது மாப்பொருளாக மாற்றப்படும்‌. 

46. C02 பதித்தலின்‌ முழுத்தொடர்த்‌ தாக்கங்களும்‌ (பச்சையவுருமணியின்‌) பஞ்சணையில்‌ 
நடைபெறும்‌ 


47. அது தேவையான அனைத்து (எவையேனும்‌ 47% 3 -141) 
(வரிப்படம்‌ - 10) 
(மொத்தப்‌ புள்ளி - 151) 


(ஆகக்கூடியது - 150) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


அதிகம்‌ 
34% ஆகும்‌. 75 அல்லது 


- 75 வகுப்பாயிடையில்‌ 35% 

76 - 113 வகுப்பாயிடையில்‌ 30% 
114 - 150 வகுப்பாயிடையில்‌ 4% 
76 அல்லது அதைவிட 


26 


5 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 82% ஆனோர்‌ 
ஆகும்‌. 


விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 150 புள்ளிகள்‌ 
அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 


66% 


இதில்‌, 00 - 37 வகுப்பாயிடையில்‌ 31% 


ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 
புள்ளிகளைப்‌ பெற்றோர்‌ 


வழங்கப்பட்டன. 
இவ்வினாவிற்கு 





114 - 150 


9 
HBL 
€ 
a, 
a. 
= 
கு 
` 
8 
€ 
` 
3 
z 
இ 
அ 
E 
G 
€ 
9 
ல 


5 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 





£ 


> 
i 


ல ல ° ° ° 
+ m a a 


WINER 


ளும்‌ 


ம்‌ வினாவின்‌ பிரிவு, உபபிரிவுகளுக்கான 
இலகுதன்மை 


5 
60 


5ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுக 


50% விடக்‌ குறைவாகும்‌. 


க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 53 - 


Download Marking Schemes at : www.freebooks.lk 


இலகுதன்மை கூடிய உபபிரிவு a) ஆகும்‌. ௮தன்‌ இலகுதன்மை 50% ஆகும்‌. இலகுதன்மை குறைந்த உபபிரிவு 


x இவ்வினாவிற்கு 2 உபபிரிவுகள்‌ காணப்படுவதுடன்‌ அவற்றின்‌ இலகுதன்மை 
(b) ஆவதோடு, அதன்‌ இலகுதன்மை 35% ஆகும்‌. 


வினா 5ஆனது (a), (byd பகுதிகளைக்‌ கொண்ட கட்டுரை வினாவாகும்‌. இங்கு பகுதி (a) இற்கு 
விடையளித்தமைக்கான இலகுதன்மை 50% ஆகும்‌. பகுதி (b) விடையளித்தமைக்கான இலகுதன்மை 
35% ஆகும்‌. 


இங்கு (a) பகுதியில்‌ பச்சையவுருவம்‌ ஒன்றின்‌ மாதிரிக்‌ கட்டமைப்பு விவரிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது. 
மாதிரியமைப்பை விபரிக்கும்போது அமைப்பின்‌ பிரதான பிரிவுகளின்‌ கீழ்‌ தகவல்களையும்‌ ஒவ்வொரு 
பிரிவுகளின்‌ கீழ்‌ குறிப்பிடுவது அவசியமாகும்‌. அநேக மாணவர்கள்‌ பச்சையுருமணியின்‌ தைலக்கோயிட்டு 
மென்சவ்வில்‌ இலத்திரன்‌ காவிகள்‌ நிலைநிறுத்தப்படுவதற்கு நொதியங்களின்‌ பங்களிப்பு தொடர்பாக 


குறிப்பிடப்படவில்லை. 


பச்சையுருமனியின்‌ வரைப்படத்தை வரைந்து பெயரிடும்போது எல்லாப்‌ பகுதிகளையும்‌ பெயரிடாமல்‌ 
இருத்தல்‌ பச்சையுருமணியில்‌ காணப்படாத வேறு கட்டமைப்புகளையும்‌ வரைதல்‌, பெயரிடூவதன்‌ 
காரணமாக உருவப்படத்திற்கு புள்ளிகள்‌ குறைவடைந்துள்ளன. பச்சையுருமணியின்‌ சரியான வடிவத்தை 


வரையாதிருப்பது இங்குள்ள குறைபாடாகும்‌. 


பகுதி (b) இல்‌ ஒளித்தொகுப்பில்‌ C0, பதித்தலில்‌ பச்சையுருவத்தின்‌ பங்களிப்பை விளக்கும்படி 


கேட்கப்பட்டுள்ளது. 


இங்கு மாணவர்களினால்‌ முன்வைக்கப்பட்ட பாடவிடயங்கள்‌ போதுமானதாக அமையாததன்‌ காரணத்தைக்‌ 
குறிப்பிட முடியும்‌. இங்கு CO, பதித்தல்‌ செயன்முறைகளை படிமுறையில்‌ முன்வைக்கப்படுதல்‌ அவசியமாகும்‌. 
விசேடமாக நுட்பமான விடயங்களான பிரதான சேர்வைகளின்‌ காபன்‌ அணு எண்ணிக்கை மற்றும்‌ 


இடைப்பட்ட சேர்வைகளின்‌ உறுதிநிலை, வேறு விசேட விடயங்கள்‌ ஆகியவை மாணவர்கள்‌ குறிப்பிடாமல்‌ 


விட்டிருந்தனர்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


6 ஆம்‌ வினா 


6. (ர) மனித சூலகத்தின்‌ கட்டமைப்பை விவரிக்க 


1. நண்டது 

2; தட்டையானது 

3. வாதுமை வித்து வடிவமுடையது 

4. கருப்பையுடன்‌ 

5. சூலக இணையத்தால்‌ இணைக்கப்பட்டது 

6. ஒரு வெளிப்புற தனிப்படையாலான 

7. மூலவுயிர்‌ மேலணியைக்‌ கொண்டிருக்கும்‌ 

8. கனவடிவ மேலணிக்‌ கலங்களை... எளிய கனவடிவ மேலணியால்‌ ஆக்கப்பட்ட 
9. (மையத்திற்குரிய) பஞ்சணையின்மேல்‌ 


பஞ்சணை கொண்டிருப்பது 
10. மேற்பட்டை மற்றும்‌ 
11. மையவிழையம்‌ 


மையவிழையம்‌ கொண்டிருப்பது 


12. தளர்வான தொடுப்பிழையம்‌ 
13. குருதிக்கலன்கள்‌ 

14. நிணநர்க்கலன்கள்‌ 

15. நரம்புகள்‌ 


மேற்பட்டை கொண்டிருப்பது 
16. அடர்‌ தொடுப்பிழையம்‌ மற்றும்‌ 
17. முதிர்ச்சியின்‌ வெவ்வேறு நிலைகளிலுள்ள புடைப்புகள்‌ 


இவையாவன 

18. முதலான புடைப்புகள்‌ 

19. இவை கூடூதலான எண்ணிக்கையில்‌ காணப்படும்‌ 
20. முதலான புடைப்புகள்‌ கொண்டிருப்பது 

21. முதலான முட்டைக்குழியம்‌ மற்றும்‌ 

22. புடைப்புக்குரிய கலங்களின்‌ தனிப்படை 

23. கிராபியன்‌ புடைப்புகள்‌ கொண்டிருப்பது 

24. துணையான முட்டைக்குழியம்‌ 


25. ஒரு பாயியால்‌ நிரப்பப்பட்ட குழி (யுவெசர௮) மற்றும்‌ 
26. புடைப்புக்‌ கலங்களின்‌ பல படைகள்‌ 

21. வெடித்த கிராபியன்‌ புடைப்புகள்‌ 

28. மஞ்சள்‌ நிறமாக விருத்தியடைந்து 

20. மஞ்சட்‌ சடலமாகும்‌ அது கொண்டிருப்பது 


30. ஒரு மையத்திற்குரிய குழியையும்‌ 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


31. சுரப்பி கலங்களையும்‌. 


22, வெண்சடலம்‌ கொண்டிருப்பது 


முதலான புடைப்பு 










முதலான புடைப்பு _ 


மூலவுயிர்‌ ee ig 


மேலணி —= துணையான 


முட்டைக்குழியம்‌ 
புடைப்பு 


மையவிழையம்‌ 
மேற்பட்டை 


வெண்‌ சடலம்‌ 


மஞ்சட்‌ FLID வெடித்த புடைப்பு 
(வரிப்படம்‌ 1 x 10 = 108) 


(b) மாதவிடாய்‌ சக்கரத்தில்‌ சூலகத்திற்குரிய நிகழ்வுகளை இனப்பெருக்க ஓமோன்கள்‌ 
எவ்வாறு சீராக்குகின்றன என்பதை சுருக்கமாக விளக்குக. 


35. பரிவகக்கீழ்‌ வெளிவிடுவது 

36. GnRH 

37. இது முற்பக்க கபச்சுரப்பியைத்‌ தூண்டும்‌ 

38. FSH மற்றும்‌ 

39. LH இனை வெளிவிடூவதற்கு 

FSH 

40. முதிர்வுறாத முட்டைக்குழியங்களின்‌ விருத்தியைத்‌ தூண்டும்‌. 

41. புடைப்புக்‌ கலங்களின்‌ விருத்தியைத்‌ தூண்டும மற்றும்‌. 

42. புடைப்புக்‌ கலங்களிலிருந்து ஈஸ்தரோஜன்‌ சுரக்கப்படூதலை தூண்டும்‌. 

LH 

43. முட்டைக்‌ குழியத்தின்‌ விருத்தியை மேலும்‌ தூண்டும்‌ 

44. புடைப்புக்‌ கலங்களின்‌ விருத்தி மேலும்‌ தாண்டும்‌. 

45. சூழ்‌ கொள்ளலை திடீரென தூண்டும்‌. 

46. மஞ்சட்சடலத்திலிருந்து புறோஜெஸ்தரோன்‌ சுரக்கப்படுவதைத்‌ தூண்டும்‌. 

47. மஞ்சட்சடலம்‌ விருத்தியடைவதில்‌ உதவும்‌ /மஞ்சட்சடலத்தைப்‌ பேணுவதில்‌ 

உதவும்‌ 
(ஏதாவது 47 x 3 = 141 புள்ளிகள்‌) 
(வரைபடத்திற்கு = 10 புள்ளிகள்‌) 
(மொத்தப்புள்ளிகள்‌ 151 புள்ளிகள்‌) 
(அதிகூடியது 150 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


6 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


பரீட்சார்த்திகள்‌ 


ஆன 


6 இற்கு 74% 
விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 150 புள்ளிகள்‌ 


வினா 


9 
நி, 
ட்‌ 
a, 
A 
= 
€ 
5 
ட 
€ 
5 
a 
3 
இ 
அ 
E 
ே 
ட்‌ 
9 
ல 
NO 


114 - N 


வழங்கப்பட்டன. 


இதில்‌, OO - 37 வகுப்பாயிடையில்‌ 33% 


ல. அ 
5 5 
š š 
ல்‌ Ë 
ASR ஒர்‌ 
TAN S 
33903 gd 
Jt பூ. பூ be இ 
e 6 6 6௨6 
3299 585 
E E E > 
° ° $௧௧ Š 
elk kr s 
oe £ இலா 
ட e = a Ë 
பட த த்து. E ௨.5 
E 8 2 ௦ 
292 
2 டி 3 
ALS 


ல்‌ 
66 0009 





z 
டு 
8 
Ë) 
டு 
@ 
S 
= 
m 
al 
I 
CA 
= 
B 
É 
ே 
T 
௮ 
லி 
NO 


6 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





* இவ்வினாவிற்கு உபபகுதிகள்‌ காணப்படுவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 44% ஜ விட அதிகரிக்கவில்லை. 


இலகுதன்மை கூடிய உபபகுதி O) ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 44% ஆகும்‌. அவ்வாறே இலகுதன்மை 


குறைந்தது (G) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 32% ஆகும்‌. 


க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_ 57 - 


Download Marking Schemes at : www.freebooks.lk 


வினா 6 ஆனது (a) (b) என்னும்‌ இருபகுதிகளைக்‌ கொண்டது. பகுதி (a) ஆனது மனித 
சூலகத்தின்‌ கட்டமைப்பை விபரிக்கவும்‌, பகுதி (b) ஆனது மாதவிடாய்‌ சக்கரத்தில்‌ 
சூலகத்திற்குரிய நிகழ்வுகளை இனப்பெருக்க ஓமோன்கள்‌ எவ்வாறு சீராக்குகின்றன என்பதை 
சுருக்கமாக விளக்குவதாகும்‌. இவ்வினாக்களின்‌ இலகுதன்மை முறையே 32% மற்றும்‌ (b) இன்‌ 
இலகுதன்மை 44% ஆகும்‌. 


சூலகத்தின்‌ கட்டமைப்பை விளக்குவது இலகுவான வினாவாக இருந்தாலும்‌ சூலகத்தின்‌ 
பகுதிகளான பஞ்சணை, மையவிழையம்‌, மேட்பட்டை ஆகிய பகுதிகளின்‌ கீழ்‌ அவற்றின்‌ 
கட்டமைப்பை தனித்தனாக விவரிக்கத்‌ தவறியுள்ளனர்‌. மேலும்‌ சூலகத்தில்‌ அடங்கியுள்ள 
புடைப்புக்‌ கலங்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு புடைப்பு சந்தர்ப்பங்கள்‌ தொடர்பாக 
வெவ்வேறாகக்‌ குறிப்பிடாமல்‌ இருப்பதும்‌ புள்ளிகள்‌ குறைவடையக்‌ காரணமாக அமைந்துள்ளது. 


இங்கு யாதேனும்‌ கட்டமைப்பை தனித்தனியாக விசேடமாக விவரிக்கும்படி மாணவர்களுக்கு 
விளக்கமளிக்க வேண்டும்‌. 


அநேக மாணவர்கள்‌ சூலகத்தின்‌ குறுக்கு வெட்டுமுகத்தை வரைவதில்‌ இடர்ப்பட்டூள்ளனர்‌. 
* உரிய வடிவம்‌ காணப்படவில்லை. 


* எல்லா பகுதிகளும்‌ பெயரிடப்பட்டிருக்கவில்லை. 
ஆகியன புள்ளிகள்‌ குறைவடைவதற்கு காரணமாகும்‌. 


உருவப்படங்களை உரிய வடிவத்துடன்‌ வரைவதற்கு இருக்க வேண்டிய முக்கிய பகுதி- 
களை உள்ளடக்கி எல்லாப்‌ பகுதிகளையும்‌ பெயரிடூவதந்கும்‌ மாணவர்களுக்கு வழிகாட்ட 
வேண்டும்‌. 


பகுதி (b) இன்‌ இலகுதன்மை குறைவடைவதற்கு ஓமோன்‌ சீராக்கம்‌ தொடர்பாக 
விபரிக்கும்போது “தூண்டுதல்‌” நிரோதித்தல்‌ ஆகிய சொற்பதங்களை உள்ளடக்கி விபரிக்க 
வேண்டுமென மாணவர்களுக்குத்‌ தெளிவூட்டுவது அவசியமாகும்‌. பகுதி (b) இல்‌ ஓமோன்‌ 
சீராக்கத்தை தெளிவாக குறிப்பிடாமல்‌ ஓமோன்‌ சீராக்கம்‌ காரணமாக மாதவிடாய்‌ சக்கரத்தில்‌ 
நிகழும்‌ சகல செயற்பாடுகளும்‌ விவரிக்கப்பட்டூுள்ளது. இதனால்‌ விடையளிப்பதற்கான 
காலம்‌ வீணாக்கப்பட்டூள்ளது. வினாவை நன்றாக வாசித்து விளங்கிக்‌ கொண்ட பின்னர்‌ 
விடையளித்தால்‌ இக்குநைபாடுகளை நீக்க முடியும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


7 ஆம்‌ வினா 


7. (a) கழிவு நீர்‌ என்றால்‌ என்ன? 


(b) 


(b) 


I. 


பயன்படுத்தப்பட்ட நீர்‌ கழிவு நீராகும்‌. 


கழிவு நீர்‌ உள்ளடக்கியுள்ளவை 


2. 


3; 


4. 


சேதனப்‌ பதார்த்தம்‌ காபோவைதரேற்றுக்கள்‌ / இலிப்பிட்டுக்கள்‌/ புரதங்கள்‌) 
திண்மப்‌ பொருள்‌ 

அசேதன இரசாயனங்கள்‌ 

நஞ்சு இரசாயனங்கள்‌ 


தீங்கு விளைவிக்கும்‌ நுண்ணங்கிகள்‌ / அதிக எண்ணிக்கையான நுண்ணங்கிகள்‌ 


இயற்கை நீர்‌ நிலைகளுக்குள்‌ பெருமளவிலான கழிவுநீர்‌ வெளியேற்றப்படும்போது ஏற்படும்‌ 
விளைவுகள்‌ யாவை? 


7. 
6. 
9. 


10. 


11. 


12. 


13. 


14. 


நோயாக்கி நுண்ணங்கிகளைப்‌ பரப்புதல்‌ 

DT மாசடைதல்‌ 

உயிரியற்‌ படியிறக்கமடையக்‌ கூடிய பொருள்‌ /பிரிகையடையும்‌ விளைபொருட்கள்‌ ஒருங்கு 
சேர்வதனால்‌ 

பிரிகையாக்கல்‌ நீரிலுள்ள அதிகளவு 0, இனைப்‌ பயன்படுத்தும்‌ 

BOD அதிகரிப்புக்கு வழிவகுக்கும்‌ /கரைந்துள்ள ஒட்சிசன்‌ அளவு குறையும்‌ 

நீர்வாழ்‌ அங்கிகளைப்‌ பாதிக்கும்‌. 

சில சமயம்‌ இறப்பை ஏற்படுத்தும்‌ 

காற்றின்றிய பிரிகையாக்கம்‌ துர்மணத்திற்கு வழிவகுக்கும்‌. 


கைத்தொழிற்‌ கழிவு நீரின்‌ பரிகரிப்பின்‌ தத்துவங்களையும்‌ பிரதான படிமுறைகளையும்‌ விவரிக்க. 


15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22, 
23. 
24. 
25; 


26. 


திண்மப்பொருட்கள்‌ அகற்றப்படல்‌ 

பிரிந்தழிவுக்குட்படக்கூடிய பொருட்கள்‌ எவையேனும்‌ அகற்றப்படல்‌ 
நஞ்சுப்பொருட்கள்‌ எவையேனும்‌ ௮கற்றப்படல்‌ மற்றும்‌ 

நோய்‌ தோற்றுவிக்கும்‌ அங்கிகளை அகற்றல்‌. 

பரிகரிக்கப்பட்ட நா பாதுகாப்பான முறையில்‌ இயற்கை நீர்நிலைகளில்‌ விடப்படல்‌ 
இது இரு பரிகரிப்பு நிலைகளில்‌ நடைபெறும்‌. 

முதலான பரிகரிப்பு நிலையின்போது 

மிதக்கும்‌ பெரிய பொருட்கள்‌ அகற்றப்படல்‌ 

மண்‌ ௮கற்றப்படல்‌, 

எண்ணெயும்‌ கொழுப்பும்‌ ௮கற்றப்படல்‌, 

பதியச்செய்யும்‌ தொட்டிகளில்‌ திண்மப்பொருளை படியவிடூதல்‌ 

இம்‌ முதலான பரிகரிப்பு 25 - 35% சேதனப்பொருட்களை அகற்றும்‌ 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


27. துணையான பரிகரிப்பின்‌ போது 
27. துணையான பரிகரிப்பின்‌ போது 
28. முதலான பரிகரிப்பிலிருந்து வரும்‌ திரவ கழிவு காற்றூட்டப்படும்‌ 
29. பற்றீரியாவின்‌ வளர்ச்சிக்கு உதவுவதற்காக 
30. இந்நிலையில்‌ நுண்ணங்கிக்குரிய துரித ஒட்சியேற்றம்‌ நடைபெறும்‌. 
31. துணையான பரிகரிப்பிற்கு பொதுவாக இரு தொகுதிகள்‌ பிரயோகிக்கப்படும்‌. 
32. ஏவப்பட்ட சேறு முறை 
33. சிறுதாரை வடிமுறை 
34. துணையான பரிகரிப்பில்‌ 75 - 95% ஆன சேதனப்‌ பொருட்கள்‌ ஒட்சியேற்றப்படும்‌. 
35. துணையான நிலையில்‌ பெறப்பட்ட இறுதி திரவம்‌ தொற்று நீக்கப்பட்டு இயற்கை 
நீர்நிலைகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படும்‌. 
36. இரு பரிகரிப்பிலும்‌ ௮கற்றப்பட்ட சேறு, சேறு சமிபாடாக்கியினுள்‌ செல்லும்‌. அங்கு 
37. காற்றின்றிய சமிபாடு /பிரிகையாக்கல்‌ நடைபெறும்‌ 
38. உயிர்வாயு /CO, + மீதேன்‌ உற்பத்திக்கு 
38 x 04 = 152 புள்ளிகள்‌ 


ஆகக்கூடியது 150 புள்ளிகள்‌ 


7 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


வினா 7 இற்கு 70% ஆன பரீட்சார்த்திகள்‌ 


7 ஆம்‌ வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 150 புள்ளிகள்‌ 
போத்‌ வழங்கப்பட்டன. 
இதில்‌, 00 - 37 வகுப்பாயிடையில்‌ 36% 

38 - 75 வகுப்பாயிடையில்‌ 42% 

76 - 113 வகுப்பாயிடையில்‌ 20% 


114 - 150 வகுப்பாயிடையில்‌ 2% 
ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 
இவ்வினாவிற்கு 76 இற்கு மேலான புள்ளிகளைப்‌ 
பெற்றவர்கள்‌ 22% ஆகும்‌. இவ்வினாவிற்கு 75 அல்லது 
அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 
76% ஆகும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


7 ஆம்‌ வினாவின்‌ பிரிவு, உபபிரிவுகளுக்கான * இவ்வினாவில்‌ 3 உபபகுதிகள்‌ 
இலகுதன்மை 


காணப்படுவதுடன்‌ மூன்று பகுதிகளினதும்‌ 
இலகுதன்மை 42% ஐ விடக்‌ குறைவாகும்‌. 
இலகுதன்மை கூடிய உபபிரிவு O) ஆகும்‌. 
அதன்‌ இலகுதன்மை 42% ஆகும்‌. பகுதி 
(a) இன்‌ இலகுதன்மை குறைவாகும்‌. 
அதன்‌ இலகுதன்மை 15% ஆகும்‌. 


7 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





வினா 7 இல்‌ (a) கழிவு நீர்‌ என்றால்‌ என்ன என்பதை அறிமுகப்படுத்தல்‌ (b) இயற்கை நீர்‌ நிலைகளுக்குள்‌ 
பெருமளவிலான கழிவுநீர்‌ வெளியேற்றப்படும்போது ஏற்படும்‌ விளைவுகள்‌ தொடர்பாகவும்‌ (c) கழிவுநீரின்‌ 
பரிகரிப்பின்‌ தத்துவங்களையும்‌ பிரதான படிமுறைகளையும்‌ விவரிக்கவும்‌ உள்ள கட்டுரைவகை வினாவாகும்‌. 


இங்கு (a), (b), (c) பகுதிகளின்‌ இலகுதன்மை முறையே 15%, 42%, 36% ஆகும்‌. 


மிகக்‌ குறைவான இலகுதன்மை பகுதி (௮) ஆகும்‌. அது 15% என்னும்‌ குறைவான இலகுதன்மையைக்‌ 
கொண்டுள்ளது. இங்கு கழிவுநீரை வரைவிலக்கணப்படுத்தும்போது கழிவுநீரில்‌ உள்ளவற்றை குறிப்பிட்டூுள்ளவர்கள்‌ 
மிகக்குறைவானவர்களே. இதனால்‌ இப்பகுதிக்கு குறைவான புள்ளிகளே பெற்றுள்ளனர்‌. மாணவர்களுக்கு 
இவ்வாறான கட்டுரைவகை வினாக்களை வழங்கி அவற்றை விளங்கி விடயங்களை முன்வைப்பதற்கு 


கவனமெடூக்க வேண்டும்‌. 


பகுதி (b) இன்‌ இயற்கை நீர்‌ நிலைகளுக்கு விடூவிக்கும்‌ போது ஏற்படும்‌ விளைவுகள்‌ தொடர்பாக 


வினவப்பட்டுள்ளன. விடைகளை எழுதும்போது சில விடயங்களை சரியாக முன்வைப்பதில்‌ குறைபாடூகள்‌ 


உள்ளன. இப்பகுதியில்‌ பொதுவாக 43% சாதாரண இலகுதன்மையைக்‌ கொண்டூள்ளது. 


பகுதி (C) கழிவு நீர்‌ பரிகரிப்பு முறையின்‌ தத்துவத்தையும்‌ படிமுறைகளையும்‌ விபரிக்க எதிர்பார்க்கப்பட்டதாகும்‌. 
அநேக மாணவர்கள்‌ பிரதான படிமுறைகளை சரியாக விபரித்தாலும்‌ தத்துவத்தை குறைவான மாணவர்களே 
சரியாக குறிப்பிட்டிருந்தனர்‌. படிமுறைகளை விவரிக்கும்போது மறதி காரணமாக குறைபாட்டுடன்‌ விடயங்கள்‌ 


முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனால்‌ இலகுதன்மை குறைவடைந்துள்ளது. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


8 ஆம்‌ வினா 


6. 


(a) 


DNA இன்‌ கட்டமைப்பை விவரிக்க 


I. 


2. 


12. 


13. 


14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 


ZN 


மூலக்கூறு இரண்டு பல்நியூக்கிளியோரைட்‌ சங்கிலிகளைக்‌ கொண்டது. 

இது இரட்டை விரிபரப்பு சுருளை ஆக்கும்‌ 

இவ்‌ சங்கிலிகள்‌ எதிரான திசைகளில்‌ செல்லும்‌.'.சங்கிலிகள்‌ எதிர்ச்சமாந்தரமானவை 
நியூக்கிளியோரைட்டுகள்‌ பல்நியூக்கிளியோரைட்‌ சங்கிலியில்‌ வரிசையில்‌ 
ஓழுங்கமைக்கப்பட்டிருக்கும்‌. 

நியூக்கிளியோரைட்டுகள்‌ மூன்று பகுதிகளைக்‌ கொண்டது. 

நைதரசன்‌ மூலம்‌, 

டீஒட்சிறைபோஸ்‌ வெல்லம்‌, 

பொசுபேற்று கூட்டம்‌. 

இரண்டு வகையான நைதரசன்‌ மூலங்கள்‌ 

பியூறின்கள்‌ மற்றும்‌ 

பிரிமிடீன்கள்‌ 

பியூறின்கள்‌ ஆவன 

அடினின்‌, 

குவானின்‌, 

பிரிமிடீன்கள்‌ ஆவன 

சைற்றோசின்‌, 

தயமின்‌ 

அடுத்துள்ள நீயூக்கிளியோரைட்டூகள்‌ பொஸ்போ-டீஎஸ்டா பிணைப்பினால்‌ இணைக்கப்பட்டு 
வெல்ல பொசுபேற்று முதுகெலும்பைத்‌ தோற்றுவிக்கும்‌ 

இவை நிரப்புகின்ற மூலங்களினால்‌ இணைக்கப்படும்‌. 

A = T 

G=C 


ஐதரசன்‌ பிணைப்புகளினூடாக 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(b) 


Sugar-phosphate - 
backbone = 





m> Thymine 
A (Adenine 
[ஜு Cytosine 
G ( Guanine வரப்பட A 
=m Deoxyribose sugar 
«ee Phosphate 

Hydrogen bond 


DNA double helix 


வரிப்படம்‌ A பின்வருவனவற்றைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 


iF 


2; 


3. 


விரிபரப்பு சுருள்‌ கட்டமைப்பு 
இரண்டு, சமாந்தர நீயூக்கிளியோரைட்‌ சங்கிலிகள்‌ 
நிரப்புகின்ற மூலங்கள்‌ சோடியாதல்‌ 
H பிணைப்பு 
வெல்ல - பொஸ்பேற்று முதுகெலும்பு 
சரியான முழுமையாக பெயரிடப்பட்ட வரைபடம்‌ யு -06 புள்ளிகள்‌ 
பகுதியான பெயரிடப்பட்ட வரைபடம்‌ - 03 புள்ளிகள்‌ 


பெயரிடப்படாத வரைபடம்‌ - புள்ளிகள்‌ இல்லை 


பரம்பரையலகுகளின்‌ கட்டமைப்பையும்‌ நிறமூர்த்தங்களுடனான அதன்‌ தொடர்பையும்‌ விவரிக்குக. 


22, 


23, 


24. 


25; 


26. 


dh 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


5): 


பரம்பரையலகு DNA இன்‌ பகுதி 
இது தனி பொலிபெப்ரைட்டை தீர்மானிக்கும்‌ /குறிப்பிட்டுக்‌ காட்டும்‌ 
பரம்பரையலகுகள்‌ தீர்மானிப்பது பெளத்க 
உடற்றொழிலுக்குரிய இயல்புகளை (ஒரு அங்கியின்‌) 
பரம்பரையலகுகள்‌ அடிப்படை கட்டமைப்புக்குரிய மற்றும்‌ 
பாரம்பரிய தொழிற்பாட்டலகு ஆகும்‌ 
DNA ஆனது பரம்பரை பதார்த்தம்‌ ஆகும்‌. 
பரம்பரையலகு தனித்துவமான DNA நியூக்கிளியோரைட்‌ தொடரிகளைக்‌ கொண்டது. 
DNA இன்‌ நீண்ட சங்கிலிகள்‌ 
நிறமூர்த்தத்தில்‌ இறுக்கமாக வைக்கப்பட்டிருக்கும்‌ 
புரதம்‌ /கிஸ்டோனுடன்‌ தொடர்பு கொண்டிருக்கும்‌ 
பரம்பரையலகு நிறமூர்த்தத்தில்‌ ஒரு தனித்துவ இடத்தில்‌ காணப்படும்‌. 
இது தானம்‌ (ஒழுக்கு) என அழைக்கப்படும்‌. 


ஒரு நிறமூர்த்தத்தில்‌ பல பரம்பரையலகுகள்‌ காணப்படும்‌ 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


Chromosome 


Chramatrl Cheomatid 







Centromere 
holds 2 
chromatids 
together 

Chromosome 


Gene 
segment of DNA 
that codes for a 
trait 


2 
Chromatids 
identical copies 


வரிப்படம்‌ B 





வரைபடம்‌ டீ பின்வருவன வெளிக்காட்டப்படல்‌ 


1. நிறமூர்த்தம்‌ 
2. மையத்தி 


3.  அரைநிறவுரு 
4. பரம்பரையலகு 
சரியான முழுமையான பெயரிடப்பட்ட வரைபடம்‌ B - 04 புள்ளிகள்‌ பகுதியான 
பெயரிடப்பட்ட வரைபடம்‌ - 02 புள்ளிகள்‌ 
பெயரிடப்படாத வரைபடம்‌ - புள்ளிகள்‌ இல்லை 
35 x 04 = 140 புள்ளிகள்‌ 
வரைபடம்‌ A= 06 புள்ளிகள்‌ 
வரைபடம்‌ B = 04 புள்ளிகள்‌ 


மொத்தம்‌ 150 புள்ளிகள்‌ 


8 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


8 ஆம்‌ வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌| வினா 8 இற்கு 32% ஆன பர்ட்சார்த்திகள்‌ 
விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 150 புள்ளிகள்‌ 


kapa வழங்கப்பட்டன. 

இதில்‌, 00 - 37 வகுப்பாயிடையில்‌ 27% 
38 - 75 வகுப்பாயிடையில்‌ 53% 
76 - 113 வகுப்பாயிடையில்‌ 18% 


114- 150 வகுப்பாயிடையில்‌ 2% 


2 


66 


*, 


%9 
% 
% 


+, 


6 
526 


+, 


ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 
இவ்வினாவிற்கு 76 இற்கு மேலான புள்ளிகளைப்‌ 
பெற்றவர்கள்‌ 20% ஆகும்‌. இவ்வினாவிற்கு 75 அல்லது 


0 


> 


16 


அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 
80% ஆகும்‌. 








க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


8 ஆம்வினாவின்‌ பிரிவு, உபபிரிவுகளுக்கான * இவ்வினாவை 26% ஆனோர்‌ 
தெரிவு செய்துள்ளனர்‌. இவ்வினா 
2 உபபிரிவுகளைக்‌ கொண்டது. 
இலகுதன்மை கூடியது (a) ஆகும்‌. 
அதன்‌ இலகுதன்மை 52% 
ஆகும்‌. பகுதி (b) இலகுதன்மை 
குறைந்ததாகும்‌. அதன்‌ 
இலகுதன்மை 7% ஆகும்‌. 


8 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





வினா 8 ஆனது (௮), (b) என்னும்‌ இரு பகுதிகளைக்‌ கொண்டது. பகுதி (a) இன்‌ இலகுதன்மை 52% ஆகும்‌. 
பகுதி (b) இன்‌ இலகுதன்மை 7% ஆகும்‌. 


பகுதி (a) DNA கட்டமைப்பை விபரிக்கும்‌ வினாவாகும்‌. 52% இலகுதன்மையைக்‌ காட்டும்‌ இப்பகுதியானது 
சார்பளவில்‌ மாணவர்கள்‌ அதிக புள்ளிச்‌ சதவீதத்தைப்‌ பெற்றுக்கொண்டூள்ள பகுதியாகும்‌. 
இதற்கு விடையளிக்கும்போது மாணவர்கள்‌ காட்டிய குறைபாடுகள்‌ சில கீழே தரப்பட்டுள்ளன. 

- DNAகட்டமைப்பு தொடர்பான சில விடயங்கள்‌ தவறவிடப்பட்டன. 


- சரியான உருவப்படங்களை முன்வைக்கவில்லை. 


இங்கு DNA மூலக்கூறில்‌ ஹெலிக்ஸ்‌ கட்டமைப்பை தெளிவாகக்‌ காட்டாமை, இரட்டைச்‌ சங்கிலியில்‌ 
வெல்லம்‌, பொஸ்பேற்றுக்‌ கூட்டம்‌ வேறுபடுத்திக்‌ காட்டாமை, உருவப்படங்களில்‌ உள்ள குறைபாடூகள்‌ 


என்பவை இங்குள்ள குறைபாடுகளாகும்‌. 


பகுதி (D) ஆனது குறைவான இலகுதன்மையைக்‌ காட்டும்‌ வினாவாகும்‌. அநேக மாணவர்கள்‌ DNA 
பரம்பரையலகுகளுக்கிடையில்‌ உள்ள தொடர்பையும்‌ பரம்பரையலகு நிறமூர்த்திகளுக்கிடையில்‌ உள்ள 
தொடர்பையும்‌ சரியாக விளங்கிக்கொண்டிருக்கவில்லை. இத்தொடர்களை விளக்குவதற்கு மாணவர்களால்‌ 
முடியவில்லை. அவர்கள்‌ விடையளிக்கும்போது பின்வரும்‌ குறைபாடுகளைக்‌ காட்டினர்‌. 
உதாரணம்‌ :- x நியுக்கிளியோரைட்டு ஒழுங்குமுறை 

* நிறமூர்த்தத்தில்‌ பரம்பரையலகு அமைந்துள்ள இடம்‌ 

*  பரம்பரையலகு தனாம்‌ 

க பரம்பரையலகுகள்‌ அடிப்படைக்‌ கட்டமைப்புக்குரிய மற்றும்‌ பாரம்பரிய தொழிற்பாட்டலகு 


என்பதை மாணவர்கள்‌ அறிந்திருக்கவில்லை. 


பகுதி (b) பாடத்திட்டத்தில்‌ கடைசி அலகான “பரம்பரை” அலகு தொடர்பான அறிவு அவசியம்‌. கடைசி 


பாட அலகு தொடர்பாக மாணவர்கள்‌ காட்டும்‌ பின்னடைவு இப்பகுதியின்‌ இலகுதன்மை குறையக்‌ 
காரணமாகியுள்ளது. சகல பாட அலகுகள்‌ மீதும்‌ சமமான அவதானத்தை செலுத்த வேண்டும்‌ என்பதை 


மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


9 ஆம்‌ வினா 


9. (a) தாவர வளர்ச்சிப்‌ பதார்த்தங்கள்‌ என்றால்‌ என்ன? 
1. இரசாயன / சேதனப்‌ பதார்த்தங்கள்‌ உற்பத்தி 
2: சிறிய / நுண்ணிய அளவுகளில்‌ உற்பத்தி செய்யப்படல்‌ 
3. அவை தொகுப்பு இடத்திலிருந்து சிறு தூரத்தில்‌ தொழிற்படும்‌ 
4. உடற்றொழிலுக்குரிய / விருத்திக்குரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்‌. 
5. சில உடற்றொழில்‌ செயல்முறையைத்‌ தூண்டும்‌. 
6. சில உடற்றொழில்‌ செயல்முறையை நிரோதிக்கும்‌ 


(b) தாவர வளர்ச்சிப்‌ பதார்த்தங்களின்‌ பிரதான வகைகளைப்‌ பெயரிட்டு, தாவரங்களில்‌ அவற்றின்‌ 
பங்களிப்பை விளக்குக. 
T: IAA / ஒட்சின்‌ 
8. கலங்களின்‌ நீட்சி 
9. உச்சி ஆட்சியைப்‌ பேணுதல்‌ 
10. திருப்ப அசைவுகளைச்‌ சீராக்கல்‌ 
11. இலைகளின்‌ வெட்டூப்படை தோன்றலை நிரோதித்தல்‌ 
12. மாறிழையத்‌ தொழிற்பாட்டைத்‌ தூண்டுதல்‌ 
13. வேரின்‌ வளர்ச்சி/ பழங்களின்‌ வளர்ச்சியைத்‌ தூண்டுதல்‌ 
14. சைற்றோகைனின்கள்‌ 
15. அங்குர வளர்ச்சியை அதிகரித்தல்‌ 
16. உச்சி ஆட்சியை நிரோதித்தல்‌ 
17. இலைகள்‌ மூப்படைதலைத்‌ தாமதித்தல்‌ 
18. கலப்பிரிவைத்‌ தூண்டல்‌ (ஒட்சினுடன்‌ தாக்கமடைவதால்‌) 
19. ஜிபரலிக்‌ அமிலம்‌ /ஜிபரலின்‌ 
20. தண்டுகள்‌ நட்சி 
21. வித்து முளைத்தலின்போது நொதியங்களை உயிர்ப்பூட்டல்‌ 
22. அப்சிசிக்‌ அமிலம்‌ 
23. வித்து முளைத்தலை நிரோதித்தல்‌ 
24. BT அழுத்த நிலையின்‌ போது இலைவாய்‌ மூடுதல்‌ தூண்டல்‌ 
25. அரும்பு வளர்ச்சியை நிரோதிக்கும்‌ 
26. மாறிழையத்‌ தொழிற்பாட்டை நிரோதிக்கும்‌ 
27. எதிலன்‌ 
28. தண்டு நீட்சி 
29. பழங்கள்‌ பழுப்பதைத்‌ தூண்டல்‌ 
30. பூத்தலைத்‌ தூண்டல்‌ 
31. இலைகளிலும்‌, பழங்களிலும்‌ வெட்டுப்படைத்‌ தோற்றத்தை தூண்டல்‌ 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(c) தாவர வளர்ச்சிப்‌ பதார்த்தங்களின்‌ விவசாயப்‌ பிரயோகங்களைச்‌ சுருக்கமாக விவரிக்குக. 
32. ஓட்சின்கள்‌ வெட்டுத்துண்டங்களில்‌ வேர்‌ உருவாக்கத்தைத்‌ தூண்டும்‌ 
33.  ஓட்சின்கள்‌ கன்னிக்கனியமாதல்‌/ பழங்களின்‌ விருத்தி என்பவற்றைத்‌ தூண்டும்‌. 
34. 2,4-D, MCPA களைகொல்லிகளாக 
35. சைற்றோகைனின்களின்‌ வெட்டப்பட்ட இலைகளினதும்‌ பூக்களினதும்‌ செழுமை 
தோற்றத்தை நீடிக்கச்‌ செய்யும்‌. 
36. ஜிபரலின்கள்‌ வித்து முளைத்தலைத்‌ தூண்டும்‌. 
37. ஜிபரலின்கள்‌ தண்டு நீட்சியடைதலைத்‌ தூண்டும்‌ 
38. ஜிபரலின்‌ கன்னிக்கனியமாதலைத்‌ தூண்டும்‌. 
39. எதிலீன்‌ பழங்கள்‌ பழுப்பதைத்‌ தூண்டும்‌. 
எவையேனும்‌ 38 x 4= 152 புள்ளிகள்‌ 
ஆகக்கூடியது 150 புள்ளிகள்‌ 


9 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


வினா 9 இற்கு 59% ஆன பரீட்சார்த்திகள்‌ 


9 ஆம்‌ வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 150 புள்ளிகள்‌ 

ரு வழங்கப்பட்டன. 

இதில்‌, OO - 37 வகுப்பாயிடையில்‌ 37% 
38 - 75 வகுப்பாயிடையில்‌ 39% 
76 - 113 வகுப்பாயிடையில்‌ 22% 


114- 150 வகுப்பாயிடையில்‌ 2% 


6௫ 
2026 (20202 4 
0062020220 


ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 


4 
x] 
90 


+ 


இவ்வினாவிற்கு 76 இற்கு மேலான புள்ளிகளைப்‌ 


RS 
196 
{ 


பெற்றவர்கள்‌ 24% ஆகும்‌. இவ்வினாவிற்கு 75 அல்லது 
அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 
76% ஆகும்‌. 








க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 67 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


9 ஆம்வினாவின்‌ பிரிவு, உபபிரிவுகளுக்கான x இவ்வினாவிற்கு 3 உபபிரிவுகள்‌ 
உண்டு. இலகுதன்மை 40% விட 
அதிகரிக்கவில்லை. இலகுதன்மை 
mgu உபபிரிவு ©) ஆகும்‌. 
அதன்‌ இலகுதன்மை 40% ஆகும்‌. 
இலகுதன்மை குறைந்த உபபகுதி 
(c) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 
20% ஆகும்‌. 


9 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





வினா 9 இல்‌ தாவர வளர்ச்சியில்‌ பதார்த்தம்‌ தொடர்பான அறிவின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ள இவ்வினா 
(a), (b), (c) ஆகிய பகுதிகளைக்‌ கொண்டது. இதன்‌ இலகுதன்மை 25%, 40%, 20% ஆகும்‌. 


பகுதி (a) தாவர வளர்ச்சியில்‌ பதார்த்தம்‌ என்றால்‌ என்ன என்பது வினவப்பட்டூள்ளது. இங்கு தாவர 
வளர்ச்சி பதார்த்தங்கள்‌ தொடர்பான வரைவிலக்கணப்படுத்தும்போது உள்ளடங்க வேண்டிய எல்லா 


விடயங்களையும்‌ உள்ளடக்கி இல்லாததால்‌ புள்ளிகள்‌ குறைவடையக்‌ காரணமாகியது. 


வரைவிலக்கணப்படுத்தலை முன்வைக்கும்போது கட்டாயமாக குறிப்பிட வேண்டிய பிரதான விடயங்கள்‌ 


அனைத்தும்‌ உள்ளடக்க வேண்டியது முக்கியமானதாகும்‌. 


பகுதி (b) இல்‌ வளர்ச்சிப்‌ பதார்த்தங்களின்‌ பங்களிப்பு வினவப்பட்டூுள்ளது. இப்பாட விடயம்‌ ஆசிரியர்‌ 
வழிகாட்டி நூலில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது. எனினும்‌ மாணவர்கள்‌ விடயங்களை முன்வைக்கும்போது “தூ 
ண்டல்‌”, “நிரோதித்தல்‌” ஆகிய விசேட சொற்பதங்களை தேவையானவாறு முன்வைப்பதற்கு முனைப்பு 
காட்ட வேண்டும்‌. இவ்வாறான விடயங்களில்‌ கவனமெடுக்காதிருப்பதன்‌ காரணமாக புள்ளிகளைப்‌ பெற 


முடியவில்லை. 


பகுதி (C) ஆனது தாவர வளர்ச்சிப்‌ பதார்த்தங்களின்‌ பிரயோகங்கள்‌ தொடர்பாக வினவப்பட்டுள்ளது. 
இப்பகுதி இவ்வினாவின்‌ மிகக்‌ குறைந்த இலகுதன்மையைக்‌ காட்டுகின்றது. அதன்‌ இலகுதன்மை 


20% ஆகும்‌. வளர்ச்சிப்‌ பதார்த்தங்கள்‌ விவசாயத்தில்‌ பிரயோகித்தல்‌ தொடர்பாக மாணவர்களிடத்தில்‌ 


காணப்படும்‌ அறிவு போதுமானதாக இருக்கவில்லை. மேலும்‌ (b) பகுதியைப்‌ போல்‌ விசேட சொற்பதங்களை 


பயன்படுத்தாமையும்‌ இங்குள்ள குறைபாடாகும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


10 ஆம்‌ வினா 


10. பின்வருவனவற்றுக்குச்‌ சிறுகுறிப்புகள்‌ எழுதுக. 


(a) விலங்குகளின்‌ புறவன்கூடு 
l. கடினமான /விறைப்பான வெளிப்புறப்போர்வை 
2. தாங்குதல்‌ 
3. பாதுகாப்பு 
4. அசைவு ஆகியவற்றைக்‌ கொடுத்தல்‌ 
காணப்படுவது 
5. றேடியோலாரியன்கள்‌ (Radiolarians) 
6. ஆத்திரப்‌ போடாக்கள்‌ / பூச்சிகள்‌ / கிரஸ்தேசியாக்கள்‌ /அரக்னிடாக்கள்‌/ 


கைலோபோடாக்கள்‌ / டிப்ளோபோடாக்கள்‌ 


Te மொலஸ்காக்கள்‌ 
8. சில ஊர்வனவுகள்‌ 
ஆக்கப்பட்டது 

9. கைற்றின்‌ 

10. மெழுகு 


11.  புரதத்தினால்‌ ஆனது 

12. பூச்சிகளில்‌. 

13. என்பு 

14. சில ஊர்வனவில்‌ 

15. கல்சியம்‌ காபனேற்று /CaCO, 

16. மொலஸ்காக்கள்‌ மற்றும்‌ கிரஸ்தேசியாக்களில்‌ 
தீமைகள்‌ 

17. வளர்ச்சிக்கு தடை / வளர்ச்சி மட்டுப்படூத்தல்‌ 
18. கவசம்‌ கழற்றல்‌ தேவை. 

19. சிறிய விலங்குகளில்‌ மாத்திரம்‌ காணப்படல்‌ 
20. இலகுவில்‌ இரைகெளவித்தாக்குதலுக்குட்படும்‌ 
ஏனைய தொழில்கள்‌ 

21. உலர்தலைத்‌ தடை செய்யும்‌ 


22. உருவத்தை வழங்கும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(b) Pogonatum இனது வாழ்க்கை வட்டத்தின்‌ பிரதான இயல்புகள 


I. 


2; 


3. 


4. 


பல்லின உருவமுள்ள சந்ததிப்‌ பரிவிருத்தியைக்‌ காட்டூம்‌ 
ஒருமடிய புணரித்‌ தாவரம்‌ 

இருமடிய வித்தித்‌ தாவரம்‌ 

புணரித்‌ தாவரம்‌ ஆட்சியான 

இது ஈரலில்ம்‌ உள்ளது 

ஆண்புணரித்தாவரம்‌ ஆண்கலச்சனனியைக்‌ கொண்டது 
இது விந்துப்போலி /ஆண்புணரியைத்‌ தோற்றுவிக்கும்‌ 
இது இரு சவுக்குமுளை உடையது 

பெண்புணரித்‌ தாவரம்‌ பெண்கலச்சனனியைக்‌ கொண்டது 
இவை முட்டைக்கலங்கள்‌ .'.பெண்புணரிகளைத்‌ தோற்றுவிக்கும்‌ 
வெளிப்புறநர்‌ கருக்கட்டலுக்கு அவசியம்‌ 

புணரிகள்‌ இணைதல்‌ நுகத்தை உருவாக்கி 
முளையத்தைத்‌ தோற்றுவிக்கும்‌ 

இது வித்தித்‌ தாவரமாக விருத்தியடையும்‌ 

இவை வித்திக்கலம்‌ வில்லியத்தைக்‌ கொண்டது 

இது வித்திகளை (ஒருமடிய) உருவாக்கும்‌ 

ஓடூங்கற்‌ பிரிவினால்‌ 


(c) உயிர்ப்பல்வகைமையின்‌ இழப்பு 


I. 


2. 


3. 


4. 


11. 


12. 


வாழிட இழப்பு மற்றும்‌ 
வாழிட துண்டூ துண்டாதல்‌ 
காடுகளின பாவனை / காடழித்தல்‌ 
விவசாயம்‌, வர்த்தகம்‌, கைத்தொழில்‌ போன்றவற்றிற்கு மற்றும்‌ 
மனிதனின்‌ குடியிருப்புகள்‌ 
ஆக்கிரமிப்பு இனங்கள்‌ 
தாவரங்கள்‌, விலங்குகளின்‌ மிகை நுகர்வு 
பிரதானமாக உணவுக்கு 
உற்பத்தி பொருட்களுக்காக விலங்குகளின்‌ பாவனை . 
மருத்துவப்‌ பயன்பாட்டிற்கு மூலிகைத்‌ தாவரங்கள்‌ 
நா/ மண்‌ / வளி இன்‌ மாசாக்கம்‌ 
உலகளாவிய காலநிலை மாற்றங்கள்‌... இயற்கை அனர்த்தங்கள்‌ 
(22 + 17 + 12 =51) 
எவையேனும்‌ 50 x 3= 150 புள்ளிகள்‌ 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
0 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


10 ஆம்‌ வினாவுக்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 













10 ஆம்‌ வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ யய 10 இற்கு 37% ஆன பரீட்சார்த்திகள்‌ 


விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவிற்கு 150 புள்ளிகள்‌ 
வண்‌ வழங்கப்பட்டன. 

இதில்‌, OO - 37 வகுப்பாயிடையில்‌ 48% 

38 - 75 வகுப்பாயிடையில்‌ 38% 

76 - 113 வகுப்பாயிடையில்‌ 12% 

114- 150 வகுப்பாயிடையில்‌ 2% 

ஆனோர்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ளனர்‌. 

இவ்வினாவிற்கு 76 இற்கு மேலான புள்ளிகளைப்‌ 
பெற்றவர்கள்‌ 14% ஆகும்‌. இவ்வினாவிற்கு 75 அல்லது 
அதனைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 
56% ஆகும்‌. 


10 ஆம்‌ வினாவின்‌ பிரிவு, உபபிரிவுகளுக்கான 
இலகுதன்மை 


20 


a 
6 
B 
றி, 
இ 
6 
இ 


10 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 


* இவ்வினாவில்‌ 3 உபபிரிவுகள்‌ காணப்படுவதுடன்‌ இரண்டினதும்‌ இலகுதன்மை 35% இலும்‌ குறைவாகும்‌. 
இலகுதன்மை கூடிய பிரிவு ௫) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 35% ஆகும்‌. அவ்வாறே இலகுதன்மை குறைந்த 
பிரிவு (c) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 23% ஆகும்‌. 


க.பொ.த (9.57) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.lk 


வினா 10 ஆனது சிறுகுறிப்பெழுதுவதற்கு வழங்கப்பட்ட வினாவாகும்‌. இங்கு (௮), (b), (c) என்னும்‌ 3 பகுதிக- 


ளைக்‌ கொண்டது. இதன்‌ இலகுதன்மை 27%, 35%, 23% ஆகும்‌. 


பொதுவாக மூன்று வினாக்களினதும்‌ இலகுதன்மை குறைவானதாகும்‌. 


பகுதி (௮) ஆனது விலங்குகளின்‌ புறவன்கூடு தொடர்பாக வினவப்பட்டூள்ளது. இதற்கு ஆசிரிய கைநூலில்‌ 
அடங்கியுள்ள விடயங்களை தொகுத்து இதற்கு விடையளிக்க முடியும்‌. இங்கு புறவன்கூடு கொண்ட சகல 
விலங்குக்‌ கூட்டங்களும்‌ உள்ளடக்கவில்லை. புறவன்கூட்டினால்‌ கிடைக்கும்‌ நன்மையையும்‌ மேலதிக தொழிை 


லக்‌ குறிப்பிடாததன்‌ காரணமாக புள்ளிகள்‌ குறைவடைந்துள்ளன. 


சிறு குறிப்பு எழுதும்போது தலைப்புக்கேற்ப அமைப்பு, தொழில்‌, அனுகூலம்‌, பிரதிகூலம்‌ வேறு முக்கியத்துவம்‌ 


என்பவற்றுடன்‌ உதாரணங்களை முன்வைப்பது அவசியமாகும்‌. 


பகுதி (b) ஆனது pogonatam இன்‌ வாழ்க்கை வட்டத்தின்‌ பிரதான இயல்புகள்‌ வினவப்பட்டூுள்ளன. 


இதற்கான இலகுதன்மை 35% ஆகும்‌. இங்கு மாணவர்கள்‌ பிரதான இயல்புகளை சுருக்கமாக விபரிக்காமல்‌ 
உருவப்படங்களை வரைந்து விபரமாக விளங்கியிருந்தனர்‌. இதனால்‌ நேரம்‌ வீணாகியுள்ளது. பொதுவாக எல்லா 


வினாக்களுக்கும்‌ விடை எழுதுவதற்கு நேர முகாமைத்துவம்‌ அவசியமாகும்‌. 


மாணவர்கள்‌ வினாக்களை வாசித்து விளங்கி விடையெழுதுவது அவசியமாகும்‌. 

பகுதி (C) இன்‌ இலகுதன்மை 23% ஆகும்‌. உயிர்ப்பல்வகைமை இழப்பு பற்றி வினவப்பட்டதாகும்‌. அலகு 12 
இல்‌ உள்ள உயிரியலின்‌ கீழ்‌ உள்ள வினாவாகும்‌. இவ்வாறான கடைசி பாட அலகு தொடர்பாக மாணவர்கள்‌ 
குறைவாகவே கவனம்‌ செலுத்துகின்றனர்‌. நேர முகாமைத்துவம்‌ தொடர்பான அறிவு இல்லாததன்‌ காரண- 
மாக இவ்வாறான குறைபாடூகள்‌ நிழவுகின்றன. சகல பாட அலகுகளுக்கும்‌ கற்றல்‌ கற்பித்தல்‌ செயன்முறைத்‌ 


தொடர்பாக கூடிய கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.23. வினாத்தாள்‌ 11 - இற்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ பற்றிய முழுமையான அவதானிப்புகள்‌ 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 
09 - உயிரியல்‌ - வினாத்தாள்‌ 11 
தெரிவு செய்யப்பட்ட வினாக்களும்‌ வினாக்களின்‌ இலகுதன்மையும்‌ 


98% 


AAR 
Dd 
MAg 


ஏ வினாக்களதை்‌ 
தெரிவு செய்தல்‌ 
வினாவின்‌ 


H: NN ` i `. ` சபா F: Eii 365 x இலகுதன்மை 
| EE E E 7 ` 7 + 

~ ( ~ o x 

x ~ 

| N 


\ x — ` =. 
K... Ess 


mig 


~~~ 


இலகுதன்மை 


வினா இலக்கம்‌ 





பகுதி A கட்டமைப்பு கட்டுரைவகை 4 வினாக்களைக்‌ கொண்டுள்ளது. மாணவர்களினால்‌ 4 
வினாக்களுக்கும்‌ கட்டாயமாக விடை எழுத வேண்டும்‌. இந்நான்கு வினாக்களில்‌ 3 ஆவது 4 ஆவது 
வினாக்களுக்கு அதிக இலகுதன்மை 49% ஆன மாணவர்கள்‌ காட்டியுள்ளனர்‌. பகுதி B இல்‌ கட்டுரை வகை 
வினா 6 இல்‌ அதிக சதவீதத்தை 5 ஆவது வினாவை அதிகமானனோர்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. அதற்கு 
அடுத்ததாக இரண்டாவது அதிக சதவீதத்தை 7 ஆவது வினா அமைந்துள்ளது. 


எல்லா வினாக்களுக்கும்‌ மாணவர்கள்‌ காட்டிய இலகுதன்மை 50% ஐ விடக்‌ குறைவாகும்‌. கட்டுரைவகை 


6 வினாக்களில்‌ அதிக இலகுதன்மையை 5 ஆவது வினா கொண்டுள்ளது. 


5 ஆவது வினா பாடத்திட்டத்தில்‌ 2 ஆவது அலகான அங்கிகளின்‌ இரசாயன அடிப்படையும்‌ கல 


அடிப்படையில்‌ வழங்கப்பட்டூள்ளது. வினாப்பத்திரம்‌ Í இல்‌ மாணவர்களின்‌ கூடிய இலகுதன்மை காட்டியுள்ளதும்‌ 
இவ்வலகிலேயாகும்‌. 


மாணவர்களால்‌ மிகக்‌ குறைவான (37%) தெரிவு செய்துள்ள வினா 10 ஆகும்‌. இவ்வினாவிற்குரிய 
குறைவான இலகுதன்மை (30%) ஆகும்‌. அதிக பின்னடைவைக்‌ காட்டுவது சிறுகுறிப்பெழுதலாகும்‌. 
இப்பாட அலகின்‌ மீது கூடிய கவனம்‌ செலுத்தி கற்றல்‌ கற்பித்தல்‌ செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்த 
வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 73 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


பகுதி M 


3.0 விடையளிக்கும்போது அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 
3.1. விடையளிக்கும்போது அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ 


பொது அறிவுறுத்தல்கள்‌ 


? வினாத்தாளிலுள்ள அடிப்படை அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து விளங்கிக்‌ கொள்ளவேண்டும்‌. 
ஒவ்வொரு பகுதிகளிலும்‌ எத்தனை வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டுமெனவும்‌ எந்த வினாக்கள்‌ 
கட்டாயமானவை எனவும்‌, எவ்வளவு நேரம்‌ வழங்கப்பட்டுள்ளது போன்ற விடயங்கள்‌ மீது கவனம்‌ செலுத்த 


வேண்டும்‌. வினாக்களை நன்றாக வாசித்து தெளிவாக விளங்கி வினாவைத்‌ தெரிவுசெய்ய வேண்டும்‌. 


ட்‌ பரீட்சார்த்திகளின்‌ சுட்டெண்ணை விடைத்தாளின்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ உரிய இடத்தில்‌ எழுத 
வேண்டும்‌. 
ப்‌ வினா இலக்கம்‌, அதன்‌ உபபிரிவுகளைத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


வினவப்பட்டூள்ள முறைக்கு ஏற்ப தர்க்கரீதியாகவும்‌, பகுப்பாய்ந்தும்‌ விடைகளை முன்வைக்க வேண்டும்‌. 


> குறுகிய விடை எழுத வேண்டிய இடங்களில்‌ விபரித்து எழுதுவதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. விபரித்து எழுத 
வேண்டிய இடங்களுக்கு குறுகிய விடைகளை எழுதக்‌ கூடாது. 


ப்‌ சரியாகவும்‌ தெளிவாகவும்‌ விடைகளை எழுது வேண்டும்‌. 


° வினாத்தாள்‌ 1 இல்‌ மிகச்‌ சரியான தெரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும்‌. தெளிவான ஒரு புள்ளடியை 


மாத்திரம்‌ வழங்கப்பட்ட கட்டத்தினுள்‌ இட வேண்டும்‌. 


வினாத்தாள்‌ 11 பகுதி &இல்‌ உள்ள அமைப்புக்‌ கட்டுரை வினாக்களுக்கு விடையளிக்கும்போது வழங்கப்பட்ட 
நேரத்தை முகாமைத்துவம்‌ செய்து நான்கு வினாக்களுக்கும்‌ விடையளிக்க வேண்டும்‌. பிரதான வினாவின்‌ 
கீழுள்ள உபபிரிவுகள்‌ அனைத்தையும்‌ நன்றாக வாசித்து, ஒவ்வொரு உபபிரிவுக்கும்‌ உரிய விடைகளை 
மட்டும்‌ எழுதவும்‌. 


° வினாத்தாள்‌ H பகுதி B இல்‌ உள்ள கட்டுரை வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டிய நேரத்தை 


முகாமைத்துவம்‌ செய்து குறிப்பிட்ட எண்ணிக்கையான வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சிக்க வேண்டும்‌. 


° வினாத்தாள்‌ 11 இல்‌ பகுதி B இன்‌ வினாக்களுக்கு விடையளிக்கும்போது ஒவ்வொரு வினாவிற்கும்‌ 
புதிய பக்கத்தைத்‌ தெரிவு செய்ய வேண்டும்‌. 


ட்‌ விடையெழுதுவதற்கு நீல அல்லது கறுப்பு மை பேனாவை மாத்திரம்‌ பயன்படுத்த வேண்டும்‌. வேறு நிற 


மை பேனாக்களை பயன்படுத்த வேண்டாம்‌. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


விசேட அறிவுறுத்தல்கள்‌ 
கட்டுரை 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


வினாவை வாசித்து நன்கு விளங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 


விளங்கிக்‌ கொண்ட பின்னர்‌. எழுதவேண்டியதைத்‌ தொகுத்துக்‌ கொள்வதற்கு குறித்த நேரத்தை 
செலவழிக்க வேண்டும்‌. 


தேவையற்றதை எழுதாமல்‌ தேவையானவற்றைத்‌ தெளிவாகவும்‌ எல்லா விடயங்களும்‌ உள்ளடக்கியதாகவும்‌ 
எழுத வேண்டும்‌. தேவையற்ற விடயங்களை எழுதுவதன்‌ மூலம்‌ நான்கு வினாக்களுக்கும்‌ எழுதவேண்டிய 
நேரம்‌ போதாத நிலை தோன்றும்‌. இதனால்‌ அநேகமான மாணவர்கள்‌ மூன்று வினாக்களுக்கு மாத்திரமே 
விடையளிக்கின்றனர்‌. 


நேர முகாமைத்துவம்‌ முக்கியமானது. பொதுவாக கட்டூரை வினாவிற்கு 25 நிமிடங்களும்‌ அமைப்புக்‌ 
கட்டமைப்பு வினாவிற்கு 15 நிமிடங்களும்‌ போதுமானது. 


கட்டமைப்பை விபரிப்பதற்கு பெயரிடப்பட்ட சரியான உரிய வடிவத்திலும்‌ உரிய அளவிடைகளிலும்‌ 
வரைவதற்குத்‌ தேவையான திறன்களை விருத்தி செய்துகொள்ளல்‌ வேண்டும்‌. 


உயிரியல்‌ பாடத்தில்‌ பயன்படூத்தப்படும்‌ சரியான கலைச்சொற்களை சரியான இடத்தில்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. 


கணித்தல்களின்போது ஒவ்வொரு படிமுறைகளையும்‌ தெளிவாக எழுதி, இறுதி விடை பெறப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 


தேவையானபோது நியம அலகுகளைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


விஞ்ஞானப்‌ பெயரை எழுதும்போது எழுத்து வடிவமும்‌ சர்வதேச பெயரீட்டூ முறையும்‌ சரியாக பின்பற்றப்பட்டு 
ஆங்கில எழுத்துகளில்‌ சரியாக எழுதப்பட வேண்டும்‌. 


இரசாயனச்‌ சமன்பாடுகள்‌ எழுதப்படும்‌ சந்தர்ப்பத்தில்‌ சமன்பாடு சமன்படுத்தப்பட வேண்டும்‌. 


வரைபு வரையும்போது X, Y அச்சுகளை சரியாக பெயரிடுவதுடன்‌, தேவையானபோது அலகுகளும்‌ 
குறிப்பிடப்பட்டு இருப்பது அவசியமாகும்‌. 


கட்டமைப்பு வினாத்தாளுக்கு விடையளிக்கும்போது வினாத்தாளில்‌ வழங்கப்பட்ட இடைவெளிகளை 
மாத்திரம்‌ பயன்படுத்தவும்‌. வேறு கடதாசிகளை விடையெழுத பயன்படூத்தக்‌ கூடாது. 


உயிரியல்‌ பாடத்தில்‌ கட்டுரை வினாவுக்கு விடையளிக்கும்போது அட்டவணை, பாய்ச்சல்‌ கோட்டூப்படம்‌, 
சமன்பாடு போன்ற சுருக்கக்‌ குறிப்புகள்‌ மூலம்‌ விடையெழுதுவதை தவிர்க்க வேண்டும்‌. 


மேலும்‌ கட்டுரை வினாவுக்கு விடையளிக்கும்போது நட்சத்திர குறியீட்டை அல்லது இலக்கங்களிட்டு 
விடைகளை பிரித்து எழுதுவதைத்‌ தவிர்க்கவும்‌. தேவையானபோது பந்தியை வேறாக்கி கட்டுரை வடிவில்‌ 
எழுதுக. 


குறியீடுகளைப்‌ பயன்படுத்தி விடைகளை முன்வைக்கக்‌ கூடாது. 
உதாரணம்‌ : இலத்திரனுக்கு (6) எனவும்‌ RER, (4) (அதிகரிப்பு) (Y) குறைவு போன்றன. 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


3:2: 


கற்றல்‌ கற்பித்தல்‌ செயன்முறை பற்றிய கருத்துக்களும்‌ ஆலோசனைகளும்‌ : 


பாடத்திந்குரிய நியமங்களையும்‌ செய்முறை திறனையும்‌ மேம்படுத்திக்கொள்ள வேண்டிய 
பாடமாக உயிரியல்‌ பாடத்தைக்‌ கற்பிப்பதற்காக புதிய பாடத்திட்டத்தில்‌ தேர்ச்சியினை 
முன்வைத்துள்ளனர்‌. விஞ்ஞான பாடத்திற்கு புதிய அறிவை உருவாக்கிக்‌ கொள்ளும்‌ முறை 
விஞ்ஞான முறையாகும்‌. இதற்கமைய திட்டமிடப்பட்ட தொடர்ச்சியான அவதானத்தினை 
அடிப்படையாகக்‌ கொண்டு இனங்காணப்பட்ட பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதற்கு கருதுகோளை 
உருவாக்கி அவற்றை பரிசீலிப்பதற்கு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும்‌. பின்னர்‌ 
பரிசோதனையின்‌ தகவல்களை பகுப்பாய்வு செய்வதன்‌ மூலம்‌ சரியான முடிவுக்கு வர வேண்டும்‌. 
இம்முறைக்கு ஏற்ப தேடிக்கொள்ளப்பட்ட நியதிகள்‌ மீது உயிரியல்‌ பாடப்பரப்பு தங்கியுள்ளது. 
இப்பாடத்தின்‌ பயனை உயர்‌ மட்டத்தில்‌ பேணுவதற்கு தேடி ஆய்வு செய்யும்‌ நுட்பமான 
விஞ்ஞான முறைமையை பின்பற்றுவதன்‌ மூலம்‌ இப்பாடத்தை செய்முறை ரீதியில்‌ கற்பித்தலை 
மேற்கொள்ள முடியும்‌. அறிவு சார்ந்த கற்பித்தல்‌ இப்பாடத்தை வளம்பெறச்‌ செய்வதில்‌ பாதிப்பை 
ஏற்படுத்தும்‌. 
விஞ்ஞான பாடத்திற்குரிய மனப்பாங்கு, திறன்‌ ஆகியவற்றை மாணவர்களிடையே அபிவிருத்தி 
செய்வதற்கு செய்முறைச்‌ செயற்பாடு முக்கியமாகும்‌. இதற்கான செய்முறை பரிசோதனைகள்‌ 
அடங்கிய வழிகாட்டி நூல்கள்‌ ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்நோக்கத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு மாணவர்களை செய்முறைப்‌ பரிசோதனைகளில்‌ ஈடுபட சந்தர்ப்பம்‌ 
வழங்கி திறன்‌ விருத்திக்கு உதவ வேண்டும்‌. செயன்முறைப்‌ பரிசோதனைக்குரிய வினாக்களைத்‌ 
தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கி மாணவர்களினால்‌ வழங்கப்படும்‌ விடைகளுக்கு சரி பிழை 
பார்ப்பதன்‌ மூலம்‌ செய்முறைப்‌ பரிசோதனைகளுடன்‌ தொடர்பான வினாக்களுக்கு இலகுவாக 
விடையளிக்கும்‌ ஆற்றலை விருத்தி செய்ய முடியும்‌. 
மேலும்‌ பாடத்திற்குரிய செய்முறை ஆற்றலை நிலைநிறுத்துவதற்கு வீடியோக்‌ காட்சிகள்‌, கணினி 
மென்பொருட்கள்‌, இணையம்‌, பல்லூடகப்‌ பொறிகள்‌ போன்ற நவீன தொழினுட்ப முறைகளைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 
பாடத்திட்டத்திற்கு அமைவான வினாக்களை கநற்றல்‌-கற்பித்தல்‌ செயற்பாடுகளின்‌ போதும்‌ 
பாடசாலை மட்டக்‌ கணிப்பீடுகள்‌ தவணைப்‌ பரீட்சைகளைப்‌ பயன்படுத்தியும்‌ விடைகளை 
முறையாக எழுதும்‌ ஆற்றலை விருத்தி செய்தல்‌. 
அன்றாட வாழ்வில்‌ எதிர்நோக்கும்‌ தற்கால பிரச்சினைகளை உயிரியல்‌ பாடத்துடன்‌ 
தொடர்புபடூத்துவதற்கு ஒப்படை, செயற்றிட்டங்கள்‌, செயலமர்வுகள்‌, கருத்தரங்குகள்‌ ஆகியவற்றைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. பாடசாலைகளில்‌ மேற்கொள்ளப்படும்‌ இணைப்பாட விதான 
செயற்பாடுகளையும்‌ இதற்கு பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 
உ-ம்‌ :- விஞ்ஞான தினம்‌, சுற்றாடற்‌ தினம்‌, பாடரீதியான பட்டறை கண்காட்சி 
உயிரியல்‌ பாடத்தில்‌ சரியான வரிப்படத்தை வரைவதுடன்‌ அதில்‌ உள்ள பகுதிகளை சரியான 
அளவிடைகளுடன்‌ வரைய வேண்டும்‌. சரியான வடிவம்‌ காணப்பட வேண்டும்‌. 
உ-ம்‌ :- மனிதனின்‌ இதயம்‌ கூம்பு வடிவில்‌ காணப்பட வேண்டும்‌. 

காவற்கலம்‌ போஞ்சி வித்தின்‌ வடிவத்தைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
மாணவர்களிடையே தொகுக்கும்‌ ஆற்றலை விருத்தி செய்துகொள்ளக்‌ கூடிய முறையில்‌ ஒப்படைகள்‌, 
மதிப்பீடுகள்‌ வழங்க வேண்டும்‌. இதற்குத்‌ தேவையான பாடத்துடன்‌ தொடர்பான புத்தகங்கள்‌ 
இணையத்தளங்கள்‌ என்பவற்றைப்‌ பயன்படுத்தி தகவல்களை சேகரிக்க மாணவர்களுக்கு உதவ 
வேண்டும்‌. 
ஆசிரியர்‌ வழிகாட்டற்‌ கைந்நூலைப்‌ பயன்படுத்தும்‌ முறையை ஆசிரியர்கள்‌ சரியாக விளங்கிக்‌ 
கொண்டிருக்கவில்லை. அங்கு வழங்கப்பட்ட நோக்கங்களை சரியாக விளங்கி அதற்கேற்ப 
பாடத்தை திட்டமிடுவதன்‌ மூலம்‌ அவசியமான கற்றல்‌-கற்பித்தல்‌ செயற்பாடுகளை உருவாக்கிக்‌ 


கொள்ள முடியம்‌ 


க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


முன்னாயத்தத்துடன்‌ கற்றல்‌ கற்பித்தலை மேற்கொள்வதன்‌ மூலம்‌ ஆசிரியரின்‌ 
பங்களிப்பை முழுமையாக மாணவர்களுக்கு வழங்க முடியும்‌. 


கற்பித்தல்‌ செயற்பாட்டிற்கு மேலதிகமாக மாணவர்களின்‌ அவதானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கும்‌ கற்ற விடயங்கள்‌ தொடர்பாக மதிப்பீடு செய்வதன்‌ மூலம்‌ 
பாடத்தை விளங்கிக்‌ கொண்டதை நிச்சயித்துக்‌ கொள்வதற்கும்‌ நடவடிக்கைகள்‌ 
மேற்கொள்ள வேணடும்‌. 


மேலும்‌ விசேட விடயங்களை குறிப்பாக முன்வைப்பதன்‌ திறனை மேம்படுத்துவற்கான 
சந்தர்ப்பங்களை மாணவர்களுக்கு பெற்றுக்கொடுப்பது அவசியமாகும்‌ தவணைப்‌ 
பரீட்சைகளுக்கு மாணவர்களை பங்குபற்றச்‌ செய்வது பரீட்சையை வெற்றி கொள்வதற்கு 
சிறந்த வழியாகும்‌ என்பதை தெளிவுபடுத்தவும்‌. 


ஆசிரிய கைநூலைப்‌ பயன்படுத்துவது தொடர்பாக ஆசிரியர்களுக்குள்ள அறிவு போதுமானதாக 
அமையவில்லை. அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கற்றல்‌ பேறுகள்‌, குறிக்கோள்கள்‌ சரியாக 
வாசித்து விளங்கிக்கொண்டு பின்‌ அவற்றை உரிய முறையில்‌ திட்டமிட வேண்டும்‌. 
எதிர்பார்க்கப்பட வேண்டிய கற்றல்‌ பேறுகளை மாணவர்களும்‌ அறிந்து கொள்ளச்‌ செய்வது 


முக்கியமானதாகும்‌. 


முன்னாயத்தங்களுடன்‌ கற்றல்‌ - கற்பித்தல்களை மேற்கொள்வதன்‌ மூலம்‌ ஆசிரியரின்‌ 
வாண்மைத்துவத்தை சரியான முறையில்‌ மேற்கொள்ள முடியும்‌. 


கற்பித்தல்‌ செயன்முறைக்கு மேலதிகமாக மாணவர்களின்‌ அவதானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கும்‌ மாணவர்கள்‌ கற்ற விடயங்களை மதிப்பிடுவதன்‌ மூலம்‌ கற்பிக்கப்பட்ட 
பாட விடயங்களை விளங்கியுள்ளதை நிச்சயத்திக்‌ கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும்‌. 
(விசேடமாக கட்டமைப்பு வினா, கட்டுரை வினாக்களை வழங்கி அதில்‌ விடும்‌ பிழைகளை 


திருத்திக்‌ கொள்வதற்கான சந்தர்ப்பம்‌ வழங்க வேண்டும்‌.) 


மேலும்‌ தனித்துவமான விடயங்களை முதன்மைப்படுத்தி முன்வைப்பதற்கான திறன்களை 
விருத்தி செய்வதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கி போட்டிப்‌ பரீட்சைகளில்‌ வெற்றிகொள்வதற்கு 


மாணவர்களுக்கு உதவ வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) உயிரியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.tfreebooks.|k 





or click on this page to vist our site! 


